(Regd No.409/2009) 
CT2 Salma Royal Residency, 
No: 48/1, Arcot Road, Saligramam, Chennai - 600 093. 
Phone : 95437 15552 


E- mail : krg858@gmail.com 
website : www.kalpoonditemple.com 


ஒம்‌ அபார கருணா சிந்தும்‌ ஞானதம்‌ ஸாந்த ரூபிணம்‌ 


02 


ஸ்ரீ சந்திரசேகரம்‌ குரூம்‌ ப்ரணமாமி முதான்வகம்‌, 


காஞ்சி வாசாய வித்மஹே ஸாந்த ரூபாய தீமஹி 
தநனோ சந்தர சேகரேந்திர ப்ரசோதயாத்‌ 


தொகுப்பு: 
கே. ஆர்‌. கோபால கிருஷ்ணன்‌ 
அனுராதா கோயாலகிருஷ்ணன்‌ 
ஆர்‌. சீனிவாசன்‌. 


KALPOONDI WELFARE TRUST 
(Regd No.409/2009) 
No: 1-2, 'C' Block, Salma Royal Residency, 
No: 48/1, Arcot Road, Saligramam, Chennai - 600 093. 


Phone : 044-23765585- 9543715552 
krg858@gmail.com- kalpoonditemple@gmail.com 


website : www.kalpoonditemple.com 


அப பவி அ அ அப 
தெய்வ அருள்‌ 

சாட்சத்‌ ஸ்ரீ பரமேஸ்வரர்‌ அம்சமும்‌ ஸ்ரீ ஆதி சங்கர பகவத்‌ பாதாள்‌ மறு 

அவதாரமாக விளங்கும்‌ நடமாடும்‌ தெய்வமான காஞ்சி காமகோடி பீடம்‌ ஸ்ரீ 

ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வாமிகள்‌ எனும்‌ மஹா பெரியவாளின்‌ 

திருவடி வணங்கி இந்த தெய்வ அருள்‌ என்கின்ற புத்தகத்தை ஆன்மீக 

பக்தர்களுக்கு பணிவன்புடன்‌ சமர்பிக்கின்றோம்‌. 


இந்த தெய்வ அருள்‌ புத்தகத்தில்‌ ஆதி சங்கர பகவத்‌ பாதாள்‌ அருளி 
செய்த ஸ்ரீ சுப்ரமணிய புஜங்கம்‌ என்கின்ற அருமையான நோய்‌ தீர்க்கும்‌ 
ஸ்லோகங்களை திருச்செந்தூர்‌ ஸ்ரீ சுப்ரமணிய சுவாமி மீது இயற்றினார்‌. 
இந்த ஸ்லோகங்கள்‌ மூலம்‌ சமிஸ்கிரதத்தில்‌ உள்ளபடியால்‌ இதனை 
தமிழில்‌ அழகாக மொழி பெயர்த்து ஸ்ரீ ஷண்முகனின்‌ பராமனுக்ரஹத்தால்‌ 
"வரகவி ஸ்ரீ யூ எம்‌ நடராஜ சர்மா" அவர்களால்‌ பக்தி பரவசத்தில்‌ ஊறிய 
பாடல்களாக இயற்றி உள்ளார்‌. இத்தகைய நோய்‌ தீர்க்கும்‌ ஸலோகங்களை 
பக்தி சிரத்தை உடன்‌ முருகனை வேண்டி பாராயணம்‌ செய்தால்‌ வந்த 
நோய்கள்‌ வந்த வழியே சென்று விடும்‌. 


பக்தி சிரத்தையோடு பாராயணம்‌ செய்யும்‌ அன்பர்கள்‌ அனைவரும்‌ 
நோயற்ற வாழ்வும்‌ குறைவற்ற செல்வமும்‌ மன நிம்மதியும்‌ சந்தோஷமும்‌ 
பெறவேண்டும்‌ என்று திருச்செந்தூர்‌ முருக பெருமானை மனமார 
வேண்டிக்கொள்கிறோம்‌. 


ஸ்ரீ சச்சிதானந்த ஸ்வாமிகள்‌ அவர்கள்‌ ஸ்ரீ அருணகிரி நாதர்‌ அவர்கள்‌ 
பாடிய "வேல்‌ " பற்றிய முக்கியமான வரிகளை தொகுத்து "வேல்‌ மாறல்‌ 
மஹா மந்திரம்‌ எனும்‌ பெயரை சூட்டி இயற்றினார்‌. இதுவும்‌ ஸ்ரீ முருக 
பெருமானை வேண்டும்‌ அருமையான தமிழ்‌ ஸ்லோகங்கள்‌ . இந்த 
வேல்மாறல்‌ மஹா மந்திரங்களை பக்தி சிரத்தை யோடு பாராயணம்‌ 
செய்யும்‌ அன்பர்களுக்கு திருமணம்‌ கைகூடும்‌ புத்திர பாக்கியம்‌ 
உண்டாகும்‌ எடுத்த காரியங்களில்‌ வெற்றி மன நிம்மதி தீராத நோய்களில்‌ 
இருந்து காப்பாற்ற படுவார்கள்‌ அதனால்‌ இந்த மஹா மந்திரத்தை மருந்து 
மந்திரம்‌ என்று சொல்லப்படுகிறது. 

இந்த வேல்‌ மாறல்‌ மஹா மந்திர ஜபத்திற்கு செவ்வாய்‌ கிழமை, கிருத்திகை 
நட்சத்திரம்‌, வளர்பிறை சஷ்டி ஆகிய தினங்களில்‌ பாராயணம்‌ செய்வது 
மிகுந்த பலனை தரும்‌ இதை பலபேர்‌ சேர்ந்தும்‌ அல்லது தனியாகவும்‌ 
பாராயணம்‌ செய்யலாம்‌. 


இய பப்ப பப்ப பப்பபத 


அப படவே பப பபப 


இத்துடன்‌ சத்ரு சங்கார வேற்‌ பதிகம்‌ எனும்‌ அருமையான பதிகம்‌ 
முருகனை பற்றிய பத்து பதிகங்கள்‌ அதற்குரிய விளக்கங்களோடு 
கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சத்ரு சங்கார வேற்‌ பதிகம்‌ முருகனின்‌ 
அடியார்கள்‌ அனைத்து வித மான எதிர்ப்புகளை முறியடிக்க செய்யும்‌ 
எதிரிகளால்‌ தீமை வறுமையின்‌ கொடுமை நோய்‌ துயரங்கள்‌ ஆகிய 
அனைத்திற்கும்‌ நிவாரணியாக இருக்கும்‌. 


ஆதி சங்கர பகவத்‌ பாதாள்‌ அருளிய இந்த மாத்ரு பஞ்சகம்‌ எனும்‌ ஐந்து 
ஸ்லோகங்கள்‌ மாதா (அம்மா) வின்‌ அருமை பெருமைகளை சொல்கிறது 
இந்த அருமையான சமிஸ்கிருத ஸ்லோகத்தை மிக எளிதாக புரிந்து 
கொள்ள கூடிய வகையில்‌ தமிழ்‌ ஆக்கம்‌ செய்து அதற்கு அருமையான 
விளக்கம்‌ கொடுத்து இருக்கிறார்‌ காஞ்சி காமகோடி பீடம்‌ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ 
சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வாமிகளின்‌ பரம பக்தர்‌ ஆன பிரம்மஸ்ரீ 
அடையபலம்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ண தீக்ஷிதர்‌. 


இதை படிக்கும்‌ அன்பர்கள்‌ அம்மாவின்‌ அருமை பெருமைகளை உணர்ந்து 
தாயை வணங்கி போற்றி அந்திம காலம்‌ வரை சிரத்தையாக பார்த்து 
கொள்ளவேண்டும்‌. 


ஸ்ரீ காஞ்சி மஹா ஸ்வாமிகள்‌ சந்தியாவந்தனம்‌ மற்றும்‌ காயத்ரி 
மந்திரங்களின்‌ அருமை பெருமை அவற்றை அனுஷ்டிக்க வேண்டியதின்‌ 
அவசியம்‌ மகிமை பலன்கள்‌ கடமை ஆகியவற்றை 1932 இல்‌ செய்த 
உபன்யாசங்களின்‌ தொகுப்பை கொடுத்து உள்ளோம்‌. 


ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஸ்வாமிகள்‌ பல சமயங்களில்‌ உபதேசித்த பொன்‌ 
மொழிகளை தொகுத்து கொடுத்து உள்ளோம்‌. 


பக்தர்கள்‌ அன்பர்கள்‌ இந்த அருமையான நூல்‌ தொகுப்பினை நன்கு 
படித்து பாராயணம்‌ செய்து கல்பூண்டி ஸ்ரீ விசாலாக்ஷி அம்பாள்‌ 
ஸ்ரீ விஸ்வநாதீஸ்வரர்‌ இறைவனின்‌ அருளையும்‌ காஞ்சி பரமாச்சாரியார்‌, 
ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஸ்வாமிகள்‌ ஸ்ரீ சங்கரவிஜேந்திர சரஸ்வதி 
ஸ்வாமிகள்‌ ஆகியோர்‌ குருவருள்‌ பெற்று இன்புற்று வாழ மனமார 
ப்ராத்திக்கிறோம்‌. 

3 


ரண கனக வை... 0): அணக கக்‌ 


இபப வலவ அ அபத 


ஸ்ரீ காமாட்சி அம்பாள்‌ அருளும்‌ ஸ்ரீ காஞ்சி ஆச்சார்யாள்‌ பரிபூரண 
அனுகிரஹத்தாலும்‌ அனைவருக்கும்‌ சகல ஷேமங்கள்‌ உண்டாக 
வேண்டும்‌ என்று மனதார ப்ராத்திக்கிறோம்‌. 


மஹர பெரியவாலீன்‌ பொற்பாதங்களில்‌ சமர்ப்பணம்‌ 


அன்புடன்‌ என்றும்‌ இறைபணியில்‌ சமூக நற்பணியில்‌ இருக்கும்‌ 
தொண்டர்கள்‌ 


கோபாலகீருஷ்ணன்‌ 
அனுராதா 
தியாகராஜன்‌ 
ஸ்ரீனிவாசன்‌ 


கல்ரண்டி வெல்ரேர்‌ டிரஸ்ட்‌ 
C2 சல்மா ராயல்‌ ரெசிடெண்சி 
48/1 ஆற்காட்‌ சாலை, சாலிகிராமம்‌ சென்னை - 600 093. 
9543715552 WHATTSUP & CALLS 
krg858@gmail.com, www.kalpoonditemple.com 


உங்கள்‌ நன்கொடைகளுக்கு வருமானவரி சட்டத்தின்‌ படி 
806 வரிவிலக்கு உண்டு 
BANK ACCOUNT DETAILS: KALPOONDI WELFARE TRUST 
SB AIC NO 130001000643856 
CITY UNION BANK LTD ASHOK NAGAR BRANCH CHENNAI 600083 
IFS CODE CIUB0000130 


|| ருப்னாயக கயறு ராய்ைஒிய ப சோமா முய 

| amu qm oooh கம ஓ 

|| :0 mpg TMS மய ஈறு 

| ஏயமயய்றாமா சம யமம்‌ ஈய மற 

|| :ராம்‌ றப்‌ ரம்‌ TATA Gu :மஓ 

| மாமு யாறு படு ய்ய பரம்பு பல்டி 


டில 8.௮ 


ஏ யாட இ 
< 


ANURADHA KR 
GOPALAKRISHNAN GOPALAKRISHNAN 


Our Team 


K V THYAGARAJAN R SRINIVASAN 


அணிந்துரை 

வடார்க்காடு மாவட்டம்‌ (தற்போதைய திருவண்ணாமலை 
மாவட்டம்‌) ஆரணிக்கு அருகில்‌ உள்ள கல்பூண்டி கிராமத்தில்‌ 
ச்ரோத்ரிய பரம்பரையில்‌ ஸ்ரீ நாராயண ஐயர்‌ - ஸ்வர்ணாம்பாள்‌ 
தம்பதிகளுக்கு ஸத்புத்ரனாய்‌ ஜனித்த ஸ்ரீரங்கநாத சாஸ்திரிகள்‌ 
காஞ்சிபுரத்தில்‌ ப்ரஹ்மண்£ீ வரத கனபாடிகளிடம்‌ க்ருஷ்ண 
யஜுர்வேதத்தை பூர்ணமாய்‌ அத்யயனம்‌ செய்து அய்யங்கோவில்‌ 
பட்டு தீக்ஷிதர்‌ முதலிய ஸதாசார ஸம்ப்பனாளான 
மஹாவித்வான்களிடம்‌ பூர்வாபர ப்ரயோகங்கள்‌ கற்று, சென்னை 
புரசைவாக்கத்தில்‌ க்ருஹஸ்தர்களின்‌ அபிமானத்திற்கும்‌ மதிப்புக்கும்‌ 
பாத்ரமாகி உபாத்யாயம்‌ செய்து வைத்துக்‌ கொண்டு நற்புகழுடன்‌ 
மிகப்ரஸித்தமாக பல்லாண்டு வாழ்ந்தார்‌. ஸ்ரீ காஞ்சீ காமகோடிபீடம்‌ 
ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகளிடம்‌ விசேஷ பக்தியுடன்‌ அவாள்‌ 
ஆஜ்ஞானுஸாரம்‌ லோகக்ஷேமார்த்தம்‌ வேத தர்ம பரிபாலன 
ஸபாமூலம்‌ ஆண்டுதோறும்‌ சதுர்வேத பாராயணம்‌, ஹோமங்கள்‌, 
மந்த்ரார்த்த உபதேசரூபமான உபன்யாஸயங்களையும்‌ நடத்தி 
வந்தார்‌. பிடி அரிசி திட்டத்தின்‌ கீழ்‌ ஒவ்வொரு வீட்டிலும்‌ ஒர்‌ 
பாத்திரத்தை வைத்து தினமும்‌ அதில்‌ ஒரு பிடி அரிசி சேர்க்கும்படி 
ஏற்பாடு செய்து மாதம்‌ ஒருமுறை அவற்றைச்‌ சேர்த்து அன்னதானம்‌ 
செய்து வந்தார்‌. மேலும்‌ ஆசார்யாள்‌ ஆஜ்ஞானுஸாரம்‌ 
பாடசாலைகளுக்கு அரிசி மூட்டைகளை அளித்து வந்தார்‌. பல 
தார்மிக காரியங்களை செய்த வரிசையில்‌ 1974-ம்‌ ஆண்டு 
ஸ்ரீமஹாகணபதி கும்பாபிஷேகத்தில்‌ ஸ்ரீ கணேச பஞ்ச ரத்ன 
ஸ்தோத்ரம்‌, கணேச த்ரிசதீ, சிவபஞ்சாக்ஷர நாமாவளீ, அதர்வ 
சீர்ஷோபநிஷத்‌ முதலியவற்றை வெளியிட்டதை இப்பொழுது 
அந்நூலை மீண்டும்‌ அச்சிட்ட வெளியிடுவது பக்தர்களுக்கு செய்யும்‌ 
மிகப்பெரிய உபகாரமாக அமைந்துள்ளது என்றால்‌ மிகையானது. 
ப்ரஹ்மஸ்ரீ ரங்கநாத சாஸ்திரிகள்‌ பல சிஷ்யர்களைத்‌ தயார்‌ செய்து 
அவர்களுக்கு விவாஹம்‌ செய்வித்து பல குடும்பங்களுக்கு உதவி 
செய்துள்ளார்‌. ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ மகன்களும்‌ தந்தை போலவே பல 
தார்மிக கார்யங்களைச்‌ செய்து வருவது மிக்க மகிழ்ச்சியளிக்கிறது. 


ஸ்ரீரங்கநாத சாஸ்திரிகளின்‌ குமாரர்‌ சிரஞ்சீவி கோபாலகிருஷ்ணன்‌ 
அனுராதா கோபாலகிருஷ்ணன்‌ தந்தையை தொடர்ந்து, அவர்‌ பிறந்த 
கல்பூண்டி கிராமத்தில்‌ எழுந்தருளிக்கும்‌ ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள்‌ 
சமேத ஸ்ரீ விஸ்வநாதீஸ்வரர்‌ ஆலயத்தை முற்றிலும்‌ புதுப்பித்து, 
புனர்ருதாரணம்‌ செய்து கும்பாபிஷேகம்‌ சுமார்‌ 50 லட்ச ரூபாய்‌ 
செலவில்‌ அவரது முயற்சியால்‌ ஆகஸ்ட்‌ 2009ல்‌ செய்து 
முடிக்கப்பட்டது. 


மேலும்‌, கல்பூண்டி நல அறக்கட்டளை என்ற அமைப்பை நிறுவி 
தொடர்ந்து தெய்வீக திருப்பணிகளும்‌, பொதுநலப்‌ பணிகளும்‌ 
செய்து வருகிறார்‌. 


ஸ்ரீ ரங்கநாத சாஸ்திரிகளும்‌ அடியேனும்‌ ஸம வயதுடையவர்கள்‌, 
பால்யத்தில்‌ ஒன்றாக விளையாடியவர்கள்‌. பிறகு ஸம்பந்தியாகவும்‌ 
சிறந்த நண்பர்களாகவும்‌ இருப்பதால்‌ இந்த குடும்பத்தின்‌ 
யோகக்ஷேமங்களில்‌ எனக்கும்‌ எப்பொழுதும்‌ அக்கறை உண்டு. 
அன்னை காமாக்ஷி அருளாலும்‌ ஸ்ரீ ஆசார்யாள்‌ அனுக்ரஹத்தாலும்‌ 
பெரியோர்களின்‌ ஆசீர்வாதங்களாலும்‌ இந்தக்‌ குடும்பம்‌ புத்ர 
பெளத்ர பாரம்பர்யமாய்‌ ஸகல மங்களங்களையும்‌ அடைந்து 
பரமக்ஷேமமாகப்‌ பல்லாண்டு வாழ வேண்டுமென்று ப்ரார்த்திக்கும்‌. 


அன்பன்‌ நண்பன்‌ அடையபலம்‌ 
ராமகிருஷ்ண தீக்ஷிதர்‌ 


சுபம்‌. மங்களம்‌ 


A. RAMAKRISHNA DEEKSHITHAR 
“KAMAKSHI KRIPA" 
6/3, KamakshiAmman South Mada Street, 
Kanchipuram, 
Ph.: 044-27230057 


ஸ்ரீ வினாயகர்‌ துணை 
ஸ்ரீ விசாலாக்ஷி அம்பாள்‌ ஸமேத 
ஸ்ரீ விஸ்வநாதீஸ்வரர்‌ ஆலயம்‌ 
கல்பூண்டி கிராமம்‌, ஆரணி தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம்‌ 


துதிப்பாடல்‌ 
கிழப்‌ ப [பார 
அத்தான்‌ உனக்கு ஆனாயினி அல்லேன்‌ எ மேட்‌ க we ம்பலத்‌ ன்‌ 
மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்‌ 
ஸ்தல வரலாறு..... 


தமிழ்நாட்டில்‌, திருவண்ணாமலை மாவட்டத்தில்‌ ஆரணி 
நகரம்‌ அமைந்துள்ளது. ஆரணி என்பது ஆரண்யம்‌ என்பதன்‌ 
சுருக்கமாகும்‌. ஆரண்யம்‌ என்றால்‌ காடு எனப்படும்‌. இத்தகைய 
பகுதியில்‌ வசித்த முன்னோர்கள்‌ தாங்கள்‌ பல ஆயிரம்‌ 
மைல்களுக்கு அப்பால்‌ இருக்கும்‌ காசி என்னும்‌ வாரணாசியை ஒரு 
முறையாவது தரிசிக்க வேண்டும்‌ என்பதில்‌ உறுதியாக 
இருந்தார்கள்‌. 


அப்படி இங்கிருந்து சென்றவர்களில்‌ சிலர்‌ காசியிலிருந்து 
சாளகிராம வடிவாக இருக்கும்‌ லிங்கத்தைக்‌ கொண்டு வந்து 
கல்பூண்டி கிராமத்தில்‌ சுமார்‌ 500 வருடங்களுக்கு முன்பு பிரதிஷ்டை 
செய்தனர்‌. சாளகிராம வடிவாக இருக்கும்‌ லிங்கத்தை 
ஆவுடையாருடன்‌ அருள்மிகு விஸ்வநாதீஸ்வரர்‌, விசாலாக்ஷி 
அம்பாள்‌ எனத்திருப்பெயர்‌ இட்டு வழிபடுகின்றனர்‌. பக்தர்கள்‌ 
அனைவரும்‌ அருள்மிகு விஸ்வநாதீஸ்வரரை தரிசித்து காசி சென்ற 
பலன்களை அடைகின்றனர்‌. 


ஒரு சமயம்‌ இந்தக்‌ கிராமத்தில்‌ ஒடும்‌ கமண்டல நாக 
ஆற்றில்‌ வெள்ளம்‌ பெருக்கெடுத்து வந்து கிராமம்‌ அனைத்திலும்‌ 
சூழ்ந்து கொண்டு, ஈசன்‌ குடிகொண்ட ஆலயம்‌ வரை வெள்ளம்‌ 
வந்து விட்டது. அனைத்து மக்களும்‌ ஆலய வாயிலில்‌ 
விஸ்வநாதீஸ்வரை, வெள்ளம்‌ மேலும்‌ பெருகாமலும்‌ குடியிருப்புப்‌ 
பகுதிகளில்‌ வசிப்போர்‌ ஆபத்தில்லாமல்‌ இருக்கவும்‌, பிரார்த்தனை 
செய்தனர்‌. விஸ்வநாதீஸ்வரர்‌ மக்களின்‌ பிரார்த்தனைக்குச்‌ செவி 
சாய்த்து வெள்ளம்‌ வடியச்‌ செய்து மக்களை இன்னலிருந்து 
காப்பாற்றியதால்‌ இந்த ஈஸ்வரர்‌, வெள்ளந்தாங்கீஸ்வரர்‌ என்ற 
பெயரும்‌ பெற்றார்‌. 

10 


இவ்வாறு இப்பகுதியில்‌ ஆரணியில்‌ காசிக்கு நிகரான 
ஆலயமாக 500 வருடங்களாக ஆருளாசி அளித்து வரும்‌ 
விஸ்வநாதீஸ்வரரை மக்கள்‌ போற்றி வருகின்றனர்‌. இங்கு வரும்‌ 
பக்தர்களின்‌ பிராத்தனைகளை நிறைவேற்றி, வேண்டி 
வருபவர்களுக்கும்‌, நோய்‌ நொடியிலிருந்து விடுபட 
வேண்டுபவர்களுக்கும்‌, உடன்‌ அருள்‌ அளித்து அவர்கள்‌ 
வேண்டுவதை அளிக்கும்‌ ஈசானாகக்‌ காட்சி அளிக்கின்றார்‌. 


குரு பரிகார ஸ்தலம்‌... 


இத்தல பிரகாரத்தில்‌ குடிகொண்டு இருக்கும்‌ அருள்மிகு 
தட்சிணாமூர்த்தி யோக வடிவமாகக்‌ காட்சி அளிக்கின்றார்‌. எனவே, 


இப்பகுதியில்‌ இத்தலம்‌ குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. 


இத்திருக்கோயிலுக்காக தெய்வ பிரஸந்நம்‌ திரு.சத்திய 
நாராயணன்‌, சென்னை-600 028, அவர்கள்‌ கணித்தபோது 
இத்திருத்தலம்‌ ரோக நிவாரண ஸ்தலமாக (வியாதி நிவர்த்தி ஸ்தலம்‌) 
அறியப்பட்டது. இங்கு வந்து ஸ்ரீ விசாலாக்ஷி அம்பாள்‌ ஸ்ரீ 
விஸ்வநாதீஸ்வரர்‌ மற்றும்‌ ஸ்ரீதேவி, பூமிதேவி ஸமேத ஸ்ரீ வீரராகவ 
பெருமாளை வழிபட்டால்‌ உடல்‌ வியாதி, மனவியாதி போன்ற சகல 
ரோகமும்‌ குணமடையும்‌ என்று அறியப்பட்டது. மேலும்‌ 
இத்திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால்‌ காசிக்கு சென்று ஸ்ரீ 
விஸ்வநாதீஸ்வரரை வழிபட்ட பலன்‌ ஏற்படும்‌ என்று கணித்து 
அறியப்பட்டுள்ளது. 

இத்திருக்கோவிலுக்கு காஞ்சி மாமுனிவர்‌, ஸ்ரீஸ்ரீஸ்ரீ 
சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மஹாஸ்வாமிகள்‌ விஜயம்‌ செய்து, 
அருள்மிகு விஸ்வநாதீஸ்வரர்‌, அருள்மிகு விசாலாக்ஷி அம்பாளை 
தரிசனம்‌ செய்து பூஜைகள்‌ செய்து உள்ளார்‌. 


17 


இத்திருக்கோயில்‌ சுமார்‌ 40 ஆண்டுகள்‌ பராமரிப்பு 

இல்லாமல்‌ மிகவும்‌ பழுதடைந்து இருந்தது, திரு K.R. 
கோபாலகிருஷ்ணன்‌ அவர்களின்‌ சீரிய தலைமையில்‌ அமைந்த 
ஆலய கைங்கர்ய சத்‌ சங்கம்‌, சென்னை-83 மூலமாக கடந்த 
பிப்ரவரி மாதம்‌ 2ஆம்‌ தேதி 2009 அன்று பாலாலயம்‌ செய்யப்பட்டு 
திருப்பணிகள்‌ தொடங்கப்பட்டது ஆகஸ்ட்‌ 30ஆம்‌ தேதி 2009 
அன்று சுமார்‌ 7 மாத அவகாசத்தில்‌ ரூ.50 லட்சம்‌ செலவில்‌ 
திருப்பணிகள்‌ முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம்‌ சிறப்பாக 
செய்யப்பட்டது. 

இத்திருக்கோயிலுக்கு காஞ்சி காமகோடி பீடம்‌ ஸ்ரீஸ்ரீஸ்ரீ 
சங்கரவிஜந்திர சரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 06-10-2015 அன்று விஜயம்‌ 
புரிந்து சுவாமி தரிசனம்‌ செய்து அனைவருக்கும்‌ அருளாசி 
புரிந்தார்கள்‌. 

இத்திருகோவிலுக்குச்‌ செல்லும்‌ வழி சென்னையிலிருந்து 
ஆற்காடு வழியாக ஆரணியை அடைந்தால்‌ அங்கிருந்து கிழக்கே 6 
கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 

வேண்டுகோள்‌: 
லய கைங்கர்யங்கள்‌ அனைத்தும்‌ அன்பு உள்ளம்‌ 

கொண்ட பக்த கோடிகளின்‌ ஆதரவுடனும்‌, பொருள்‌ உதவியுடனும்‌ 
தான்‌ செய்து முடிக்க முடியும்‌ என்பதால்‌ ஆஸ்திக அன்பர்கள்‌ 
அனைவரும்‌ அவரவர்‌ சக்திக்கு ஏற்ப நிதி உதவி, பொருள்‌ உதவி 
செய்வதுடன்‌ தங்களின்‌ உறவினர்கள்‌ நண்பர்கள்‌ அனைவருடன்‌ 
இத்தலத்திற்கு விஜயம்‌ செய்து அருள்மிகு விசாலாக்ஷி அம்பாள்‌ 
சமேத அருள்மிகு விஸ்வநாதீஸ்வரர்‌ மற்றும்‌ ஸ்ரீதேவி பூமிதேவி 
ஸமேத ஸ்ரீவீரராகவ பெருமாளையும்‌ தரிசனம்‌ செய்து 
பேரருளைப்பெற வேண்டுகிறோம்‌. 


கல்பூண்டி வெல்பேர்‌ டிரஸ்ட்‌ / 68100001 Welfare Trust 
காசோலை (060ப6) வரைவோலை (DD) மற்றும்‌ (M0) 
என்ற பெயரில்‌ கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும்‌: 


NEFT Bank Transfer to City Union Bank, 
1st Avenue, Ashok Nagar Branch, Chennai-600 083. SB Alc 
130001000643856 IFS CODE CIUB 0000130 
Kalpoondi Welfare Trust 
C T 2 Salma Royal Residency 
48/1, Arcot Road, Saligramam, Chennai - 600 093 
Phone:044 23765585 / 95437 15552 
Email: krg858@gmail.com, kalpooditemple@gmail.com 
12 


ஸ்ரீரங்கநாத சாஸ்திரிகளின்‌ குமாரர்‌ சிரஞ்சீவி கோபாலகிருஷ்ணன்‌ 
அனுராதா கோபாலகிருஷ்ணன்‌ தந்தையை தொடர்ந்து, அவர்‌ பிறந்த 
கல்பூண்டி கிராமத்தில்‌ எழுந்தருளிக்கும்‌ ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள்‌ 
சமேத ஸ்ரீ விஸ்வநாதீஸ்வரர்‌ ஆலயத்தை முற்றிலும்‌ புதுப்பித்து, 
புனர்ருதூரணம்‌ செய்து கும்பாபிஷேகம்‌ சுமார்‌ 50 லட்ச ரூபாய்‌ 
செலவில்‌ அவரது முயற்சியால்‌ ஆகஸ்ட்‌ 2009ல்‌ செய்து 
முடிக்கப்பட்டது. 


மேலும்‌, கல்பூண்டி நல அறக்கட்டளை என்ற அமைப்பை நிறுவி 
தொடர்ந்து தெய்வீக திருப்பணிகளும்‌, பொதுநலப்‌ பணிகளும்‌ 
செய்து வருகிறார்‌. 


ஸ்ரீ ரங்கநாத சாஸ்திரிகளும்‌ அடியேனும்‌ ஸம வயதுடையவர்கள்‌, 
பால்யத்தில்‌ ஒன்றாக விளையாடியவர்கள்‌. பிறகு ஸம்பந்தியாகவும்‌ 
சிறந்த நண்பர்களாகவும்‌ இருப்பதால்‌ இந்த குடும்பத்தின்‌ 
யோகக்ஷேங்களில்‌ எனக்கும்‌ எப்பொழுதும்‌ அக்கறை உண்டு. 
அன்னை காமாக்ஷி அருளாலும்‌ ஸ்ரீ ஆசார்யாள்‌ அனுக்ரஹத்தாலும்‌ 
பெரியோர்களின்‌ ஆசீர்வாதங்களாலும்‌ இந்தக்‌ குடும்பம்‌ புத்ர 
பெளத்ர பாரம்பர்யமாய்‌ ஸகல மங்களங்களையும்‌ அடைந்து 
பரமக்ஷேமமாகப்‌ பல்லாண்டு வாழ வேண்டுமென்று ப்ரார்த்திக்கும்‌. 


அன்பன்‌ நண்பன்‌ அடையபலம்‌ 
ராமகிருஷ்ண தீக்ஷிதர்‌ 


சுபம்‌. மங்களம்‌ 


A. RAMAKRISHNA DEEKSHITHAR 
“KAMAKSHI KRIPA” 
6/3, KamakshiAmman South Mada Street, 
Kanchipuram, 
Ph.: 044-27230057 


ஸ்ரீ வினாயகர்‌ துணை 
ஸ்ரீ விசாலாக்ஷி அம்பாள்‌ ஸமேத 
. ஸ்ரீ விஸ்வநாதீஸ்வரர்‌ ஆலயம்‌ 
கல்பூண்டி கிராமம்‌, ஆரணி தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம்‌ 
துதிப்பாடல்‌ 

பித்தா பிறைசூடி னா 5 ன்‌ 
எத்தான்‌ மறவாதே நினைக்கின்றேன்‌ மனந்துன்னை ! உலகலாம்‌ உணர்ந்து ஒதற்கரியவன்‌ 

த்‌ பெண்களை தென்பால்‌ கொண்டனை களர்‌ கம்டதமுல்‌ இிலககாலிய நீர்கள்‌ வேணியன்‌. அதி 
அத்தான்‌ பக்த ஆலாயினி பல்கன எனகற டட சோதியன்‌ ம ஆரண்ய 


ஸ்தல வரலாறு..... 


தமிழ்நாட்டில்‌, திருவண்ணாமலை மாவட்டத்தில்‌ ஆரணி 
நகரம்‌ அமைந்துள்ளது. ஆரணி என்பது ஆரண்யம்‌ என்பதன்‌ 
சுருக்கமாகும்‌. ஆரண்யம்‌ என்றால்‌ காடு எனப்படும்‌. இத்தகைய 
பகுதியில்‌ வசித்த முன்னோர்கள்‌ தாங்கள்‌ பல ஆயிரம்‌ 
மைல்களுக்கு அப்பால்‌ இருக்கும்‌ காசி என்னும்‌ வாரணாசியை ஒரு 
முறையாவது தரிசிக்க வேண்டும்‌ என்பதில்‌ உறுதியாக 
இருந்தார்கள்‌. 


அப்படி இங்கிருந்து சென்றவர்களில்‌ சிலர்‌ காசியிலிருந்து 
சாளகிராம வடிவாக இருக்கும்‌ லிங்கத்தைக்‌ கொண்டு வந்து 
கல்பூண்டி கிராமத்தில்‌ சுமார்‌ 500 வருடங்களுக்கு முன்பு பிரதிஷ்டை 
செய்தனர்‌. சாளகிராம வடிவாக இருக்கும்‌ லிங்கத்தை 
ஆவுடையாருடன்‌ அருள்மிகு விஸ்வநாதீஸ்வரர்‌, விசாலாக்ஷி 
அம்பாள்‌ எனத்திருப்பெயர்‌ இட்டு வழிபடுகின்றனர்‌. பக்தர்கள்‌ 
அனைவரும்‌ அருள்மிகு விஸ்வநாதீஸ்வரரை தரிசித்து காசி சென்ற 
பலன்களை அடைகின்றனர்‌. 


ஒரு சமயம்‌ இந்தக்‌ கிராமத்தில்‌ ஒடும்‌ கமண்டல நாக 
ஆற்றில்‌ வெள்ளம்‌ பெருக்கெடுத்து வந்து கிராமம்‌ அனைத்திலும்‌ 
சூழ்ந்து கொண்டு, ஈசன்‌ குடிகொண்ட ஆலயம்‌ வரை வெள்ளம்‌ 
வந்து விட்டது. அனைத்து மக்களும்‌ ஆலய வாயிலில்‌ 
விஸ்வநாதீஸ்வரை, வெள்ளம்‌ மேலும்‌ பெருகாமலும்‌ குடியிருப்புப்‌ 
பகுதிகளில்‌ வசிப்போர்‌ ஆபத்தில்லாமல்‌ இருக்கவும்‌, பிரார்த்தனை 
செய்தனர்‌. விஸ்வநாதீஸ்வரர்‌ மக்களின்‌ பிரார்த்தனைக்குச்‌ செவி 
சாய்த்து வெள்ளம்‌ வடியச்‌ செய்து மக்களை இன்னலிருந்து 
காப்பாற்றியதால்‌ இந்த ஈஸ்வரர்‌, வெள்ளந்தாங்கீஸ்வரர்‌ என்ற 
பெயரும்‌ பெற்றார்‌. 

10 


இவ்வாறு இப்பகுதியில்‌ ஆரணியில்‌ காசிக்கு நிகரான 
ஆலயமாக 500 வருடங்களாக ஆருளாசி அளித்து வரும்‌ 
விஸ்வநாதீஸ்வரரை மக்கள்‌ போற்றி வருகின்றனர்‌. இங்கு வரும்‌ 
பக்தர்களின்‌ பிராத்தனைகளை நிறைவேற்றி, வேண்டி 
வருபவர்களுக்கும்‌, நோய்‌ நொடியிலிருந்து விடுபட 
வேண்டுபவர்களுக்கும்‌, உடன்‌ அருள்‌ அளித்து அவர்கள்‌ 
வேண்டுவதை அளிக்கும்‌ ஈசானாகக்‌ காட்சி அளிக்கின்றார்‌. 


குரு பரிகார ஸ்தலம்‌... 


இத்தல பிரகாரத்தில்‌ குடிகொண்டு இருக்கும்‌ அருள்மிகு 
தட்சிணாமூர்த்தி யோக வடிவமாகக்‌ காட்சி அளிக்கின்றார்‌. எனவே, 
இப்பகுதியில்‌ இத்தலம்‌ குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. 


இத்திருக்கோயிலுக்காக தெய்வ பிரஸந்நம்‌ திரு.சத்திய 
நாராயணன்‌, சென்னை-600 028, அவர்கள்‌ கணித்தபோது 
இத்திருத்தலம்‌ ரோக நிவாரண ஸ்தலமாக (வியாதி நிவர்த்தி ஸ்தலம்‌) 
அறியப்பட்டது. இங்கு வந்து ஸ்ரீ விசாலாக்ஷி அம்பாள்‌ ஸ்ரீ 
விஸ்வநாதீஸ்வரர்‌ மற்றும்‌ ஸ்ரீதேவி, பூமிதேவி ஸமேத ஸ்ரீ வீரராகவ 
பெருமாளை வழிபட்டால்‌ உடல்‌ வியாதி, மனவியாதி போன்ற சகல 
ரோகமும்‌ குணமடையும்‌ என்று அறியப்பட்டது. மேலும்‌ 
இத்திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால்‌ காசிக்கு சென்று ஸ்ரீ 
விஸ்வநாதீஸ்வரரை வழிபட்ட பலன்‌ ஏற்படும்‌ என்று கணித்து 
அறியப்பட்டுள்ளது. 

இத்திருக்கோவிலுக்கு காஞ்சி மாமுனிவர்‌, ஸ்ரீஸ்ரீஸ்ரீ 
சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மஹாஸ்வாமிகள்‌ விஜயம்‌ செய்து, 
அருள்மிகு விஸ்வநாதீஸ்வரர்‌, அருள்மிகு விசாலாக்ஷி அம்பாளை 
தரிசனம்‌ செய்து பூஜைகள்‌ செய்து உள்ளார்‌. 


17 


இத்திருக்கோயில்‌ சுமார்‌ 40 ஆண்டுகள்‌ பராமரிப்பு 

இல்லாமல்‌ மிகவும்‌ பழுதடைந்து இருந்தது, திரு [6.ஈ, 
கோபாலகிருஷ்ணன்‌ அவர்களின்‌ சீரிய தலைமையில்‌ அமைந்த 
ஆலய கைங்கர்ய சத்‌ சங்கம்‌, சென்னை-83 மூலமாக கடந்த 
பிப்ரவரி மாதம்‌ 2ஆம்‌ தேதி 2009 அன்று பாலாலயம்‌ செய்யப்பட்டு 
திருப்பணிகள்‌ தொடங்கப்பட்டது ஆகஸ்ட்‌ 30ஆம்‌ தேதி 2009 
அன்று சுமார்‌ 7 மாத அவகாசத்தில்‌ ரூ.50 லட்சம்‌ செலவில்‌ 
திருப்பணிகள்‌ முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம்‌ சிறப்பாக 
செய்யப்பட்டது. 

இத்திருக்கோயிலுக்கு காஞ்சி காமகோடி பீடம்‌ ஸ்ரீஸ்ரீஸ்ரீ 
சங்கரவிஜந்திர சரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 06-10-2015 அன்று விஜயம்‌ 
புரிந்து சுவாமி தரிசனம்‌ செய்து அனைவருக்கும்‌ அருளாசி 
புரிந்தார்கள்‌. 

இத்திருகோவிலுக்குச்‌ செல்லும்‌ வழி சென்னையிலிருந்து 
ஆற்காடு வழியாக ஆரணியை அடைந்தால்‌ அங்கிருந்து கிழக்கே 6 
கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 

வேண்டுகோள்‌: 

ஆலய கைங்கர்யங்கள்‌ அனைத்தும்‌ அன்பு உள்ளம்‌ 
கொண்ட பக்த கோடிகளின்‌ ஆதரவுடனும்‌, பொருள்‌ உதவியுடனும்‌ 
தான்‌ செய்து முடிக்க முடியும்‌ என்பதால்‌ ஆஸ்திக அன்பர்கள்‌ 
அனைவரும்‌ அவரவர்‌ சக்திக்கு ஏற்ப நிதி உதவி, பொருள்‌ உதவி 
செய்வதுடன்‌ தங்களின்‌ உறவினர்கள்‌ நண்பர்கள்‌ அனைவருடன்‌ 
இத்தலத்திற்கு விஜயம்‌ செய்து அருள்மிகு விசாலாக்ஷி அம்பாள்‌ 
சமேத அருள்மிகு விஸ்வநாதீஸ்வரர்‌ மற்றும்‌ ஸ்ரீதேவி பூமிதேவி 
ஸமேத ஸ்ரீவீரராகவ பெருமாளையும்‌ தரிசனம்‌ செய்து 
பேரருளைப்பெற வேண்டுகிறோம்‌. 


கல்பூண்டி வெல்பேர்‌ டிரஸ்ட்‌ / Kalpoondi Welfare Trust 


காசோலை (Cheqபe) வரைவோலை (DD) மற்றும்‌ (M0) 
என்ற பெயரில்‌ கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும்‌: 


NEFT Bank Transfer to City Union Bank, 
1st Avenue, Ashok Nagar Branch, Chennai-600 083. SB Alc 
130001000643856 IFS CODE CIUB 0000130 
Kalpoondi Welfare Trust 
CT 2 Salma Royal Residency 
48/1, Arcot Road, Saligramam, Chennai - 600 093 
Phone:044 23765585 / 95437 15552 
Email: krg858@gmail.com, kalpooditemple@gmail.com 
12 


aI SINS மாம 
ர oo “ராரயம்மு சமல1மஒ 
row gidicge DDI 
aye winnie ராமராம WDE 
பி 


13 


காஞ்சி காமகோடி பீடம்‌ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 
கல்பூண்டி திருத்தலத்திற்கு விஜயம்‌ 06-10-2015 


௩௪ உல சி & 


w 


நான்‌ : 06.10.2015 மாலை 4.30 மண்‌ 
அனைவரும்‌ வருக வெங்யவரன்‌ தீருவகுள்வறக 
புண்ணிய தர்சனம்‌ அடைக என குன்மூன்‌ அழைக்கிறோம்‌. 


5 


) 
௦ 


io 


நோ Gurupeyo Name 
Kalpoondi Welfare Trust Regd. No 412/2009 
(A CHARITABLE TRUST) 
Regd. Office : Flat No, 4, Subhiksham, 
No. 8, Bank of India Colony, Ashok Nagar, Chennai - 600 083. 
Email : krg858@gmail.com & lalpoonditemple @gmail.com 
Phone : 044 -23765585, WhatsApp No : 9543715552 and Mobile : 9710925552 
The Donations ore exempted under 80G of Income tax Act vide letter of 
URN No-AABTK4829]/05/16-17/T-1594/80G Dated 08-06-2017. 

Dear and Respected Donors, Philanthropists- 
Namaskarams 


The Trust is doing the following services in Education, Medical, Marriage assistance to the 
Poorand needy persons and also in Spiritual services. 


In the Field of Education 


We identi the Students with good ambition for education and good track of Records. 
The family status with thelr income employment of the Family Head and the need for 
assistance required all are verified. by our team members. 


We also verity all other records like - Address Proof, ID Proof, Marks Sheet and other 
required documents. 


The SchoolColiege fees of the Students after the above process will be paid to the 
Schoolcollege directly either by part of the Fees or Full Fees depending upon the merit of 
the student. 


The Trust Is planning to assist the needy students with Books, Note books, Bags and 
other needy Instruments in the coming years and also extending help to eligible 
students for their Competitive Examinations and Technical Education. 


In the Field of Medical Necessity * 


The Trust is planning to assist the Poor and needy People in subsidizing their Medical Test 
lke MRI Scan, CT scan and US Scan, which may notbe affordable to them. 


In addition to the above the Trust is planning to get consultations from the Specialists and 
Experts in the field of medicine to the poor and needy people as per their requirements and 
treatments for their ailments. 


In the Field of Marriage Assistance 


The Trust is rendering assistance for Marriage to the poor and needy people especially for 
their Daughters. The Trustees are collectively verifying all the records to decide on the 
quantum of assistance. 


This specific assistance is only to the Poor People for their Daughter marriages and not for 


6 


AEIRAEIRAEIRAEIRALA 


In the Field of Spiritual Services 

+  ~Inspintual services, the Trust has adopted the Rural Village Temple of Sri VisalakshiAmbal 
Sametha Sri Viswanatheeswarar Swamy Temple, Sr Sndevi Sri Bhoodevi Sametha Sn 
Veeraraghava Perumal Temple and Sri Attrankaraivazhi Amman Temple of Kalpoondi 
Village. 

+ This Is an anclent Hindu Temple and Is about 550 years old. His Holiness Sri Sri Sri 
Kanchi Kamakotl Peetathipath! MahaPerlyava swamigal has many time visited this 
temple and observed his nithyapooja and Dyanams. 

+ This Temple was in a bad condition with old structures due to non-maintenance for almost 
five decades. 

+ The Kalpoondi Welfare Trust took the renovation of this temple dunng the year 2008 and 
completed the renovations in 2009. The Kumbabhishegam of this temple performed on 30th 
August 2009. The temple Is now being maintained by the Trust with all festivals and 
nithya poojas. 

+ His Holiness Sri Sri Sri Sankaravijendra Saraswathi Swamigal of Kanchi Kamakoti 
Peedam has visited this temple on 05th October 2015 and appreciated very much 
about the services of the Trust. 

+ The Temple needs Rs.15,000/- monthly towards the Nithya Pooja expenses. We needa 
corpus fund to meet out this Nithya Pooja Expenses. The Corpus fund will be deposited in 
Nationalized Bank and the Interest proceeds will be used for the Temple Monthly 
Maintenance Expenses. 

+ The Trust is planning to start a Cow Sala to assist the temple needs and protection of 
Cows. We are also planning to start a Vedha Patasala with students from poor back 
ground (unable to provide education by thelr parents and guardians) for learning all 
our traditional Vedhas to meet the social requirements of the future. 

We humbly pray and request to you make your patronage to this Spiritual Activity of Rural 

Temple Maintenance by contributing towards the Corpus Fund and help us to maintain this 

Ancient Heritage Temple.* 

We need a corpus fund to meet out the Education, Medical, Marriage and Spiritual Services. 

The Corpus fund will be deposited in Nationalized Bank and the Interest proceeds will be 

used for the poor needy people. 

All the Contributions and Donations to the Trust are exempted from Tax under 80 G OF 
LT. Act. (Copy of the Certificate 16 attached). 


Kindly visit our website www.kalpoonditemple.com 


We pray Lord Sri VisalakshiAmbal Sri Viswanatheeswarar to bless all the Devotees for 
bright future in their health and personal life. 


With Pranams to all the Donors and Well Wishers.. 
Thanking you, 

Yours Tf 
For KALI INDI WELFARE TRUST 


K. A. Gopalakrishnan GAnuradha KV Thyagarajan R Srinivasan 


அப்டி 


வவ வவ வவ வை வைய வள 


21 


YOU CAN SEND YOUR DONATIONS IN FAVOR OF 
KALPOONDI WELFARE TRUST, 
7-2 SALMA ROYAL RESIDENCY, No.48/1, ARCOT ROAD, SALIGRAMAM, CHENNAI - 600 093. 
FOR NEFT TRANSFER SB A/No.130001000643856 CITY UNION BANK LTD., 
ASHOK NAGAR BRANCH, CHENNAI - 600 083. IFS CODE 0060000130. 


DETAILS OF THE TRUSTEES : 


Mr. K.R. Gopalakrishnan, 

S/o. Sri K.N. Ranganathan 

Age : 60 Years Retired Officer, 

LIC OF INDIA, Chennai 

Address : No.T2, C Block Salma Royal Residency, 
No.48/1, Arcot Road, Saligramam, Chennai - 600 093. 


Contact No. : 044 2376 5585, 9710925552 WhatsApp : 95437 15552 


Mr. KV. Thyagarajan 

S/o. Sri K. Viswanatha Sarma 

Age : 60 Years Retired Bank Official / Banking Service 
Address : No.203/22, Asiad Colony, 

Anna Nagar (West), Chennai - 600 101. 


Contact No. 044 2615 5822, 94449 61152 WhatsApp : 94449 61152 


Mr. R. Srinivasan 

$/o. Sri S. Ramachandran 

Age : 56 Years 

Insurance Advicer, LIC OF INDIA, Chennai. 
Address : No.28, F-4, Sankari Flats, M G R Road, 
$8| Colony Extn., Nanganallur, Chennai - 600 061. 


Contact No. 93846 66661 


4. Ms. G. Anuradha 
D/o. Sri Sambamurthy 
Age : 55 Years - Social Worker 
Address : 72, C Block Salma Royal Residency, 
No.48/1, Arcot Road, 
Saligramam, Chennai - 600 093. 


Contact No. 74012 25633 


கை 


GOVERNMENT OF INDIA 
INCOMETAX DEPARTMENT 
OFFICE OF THE COMMISSIONER OF INCOME TAX (EXEMPTIONS) 
Aayakar Bhawan, Annexe Ill Floor, 121 M.G. Road, Chennai 600 034 


M/s. KALPOONDI WELFARE TRUST 


FLAT 40.4, NO.8, SUBHIKSHAM 
BANK OF INDIA COLONY 
ASHOK NAGAR, CHENNAI-500 083. 


Society Gompanyfinsituton has been regstered u/s 12AA of the Income 
Tax Act with effect from 01.04.2016 under URNo.AABTKA4829J/05/16-17/T-1594. It ௩ certfed that 
donabon made to Mis.KALPOONDI WELFARE TRUST at FLAT No.4, No.8, SUBHIKSHAM, BANK 
OF INDIA COLONY, ASHOK NAGAR, CHENNAL-500 083, shal quality for deducton u/s 80G(5)(v) 
of the Income Tax Act, 1961, subject to the fulfillment of condibons lad down m clauses |] to (4] of 


sub-secton (5) of secton 80G of the 1. T Act. 1961 


2 This approval shall be valid in perpetuty wrth effect from 04.01.2017 unless specifically 
withdrawn 

3 The Retum of Income along with the Income & Expenditure Account, Recespts and Payments 
Account and Balance Sheet should be submitted annually to the Assessng Officer hawng junsdhcbon 
over the case. 

4 No change in the Trust DeedMemoraadum-o-Assocabos shall be effected wihout the pnor 
approval of the undersigned i.e Commissioner of Income Tax (Exemptions), Chennai 


ந. Every recept issued to a donor shall bear the Unique Registration Number ie 
URNo.AABTKA829.J/05/16-17/T-1594/80G and date of this order | e 08.06.2017. 


6 Under the provisions ப$ 80G(5\i\(a) the insttubon/fund registered u/s.12A. u/s 12AA(IN(D) or 
approved u/s.10(23C), 10(23C){w)(va), etc, shall have to mantan separate books of accounts in 
ப and shall inbmate ths office witnn one month about 

ங்‌. 

(௩8.48. PAVAN KUMAR) 

Commssioner of Income Tax (Exempbons) 

Chennai 


Certified True மேரு! 


3 The Income-tax Officer, Exempbons Ward 3.Chennal தட்‌ A 
0 


(14. IOAN) 


Commissoner of Inpme-t2x (H 5) 
Assistant Comm "Exemplons), Chennai 


| ce ரூ அகன்‌ 6 6 
ஆத்ங்கர பகவத பாதாள்‌ கட்‌ 


முருகன்‌ அழயார்களுக்கு சமர்ப்பணம்‌ 


4 ஆதிசங்கர பகவத்‌ பாதாள்‌ அருளிய 

“ஸ்ரீ சுப்ரஹ்மண்ய புஜங்கம்‌ 
குமிழாக்கத்துடன்‌) 

முருகன்‌ அடியார்களுக்கு சமர்ப்பணம்‌ 


தியான ஸ்லோகங்கள்‌ 
1. சுகல்‌ம்‌ பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்ப்புஜம்‌ 
ப்ரஸன்ன வதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வ விக்னோப சாந்தயே. 
2. கஜானனம்‌ பூத கணாதி ஸேவிதம்‌ 
கபித்த ஜம்பூபல ஸார பக்ஷிதம்‌ 
உமாசுதம்‌ ஸோக விநாச காரணம்‌ 
நமாமி விக்னேஸவ்ர பாத பங்கஜம்‌. 
3. குரவே ஸர்வ லோகானம்‌ பிஷஜே பவரோகிணாம்‌ 
நிதயே ஸர்வ வித்யானாம்‌ ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியே நம: 
4. குருப்ரும்மா குருவிஷ்ணு குருதேவோ மஹேஸ்ர : 
குருசாக்ஷாத்‌ பரம்‌ ப்ரும்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம : 
5. மயூராதி ரூடம்‌ மஹாவாக்யகூடம்‌ 
மனோஹாரிதேஹம்‌ மகச்சித்த கேஹம்‌ 
மஹிதேவ தேவம்‌. மஹாதேவ பாவம்‌ 
மஹா தேவ பாலம்‌ பஜே லோக பாலம்‌ 
6. ஸரஸ்வதி நமஸ்துபய்ம்‌ வரதே காம ரூபிணீம்‌ 
வித்யாரம்பம்‌ கரிஷ்யாமி சித்திர்‌ பவதுமே ஸதா 
7. வசுதேவ சுதம்‌ தேவம்‌ கம்ஸ சாணூரு மர்த்தனம்‌ 
தேவகீ பரமானந்தம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌. 
8. நமஸ்தேஸ்து மஹாமாயே ஸ்ரீபீடே ஸுரபூஜிதே 
சங்கசக்ர கதாஹஸ்தே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. 
9. சிவம்‌ சிவகரம்‌ சாந்தம்‌ சிவாத்மானம்‌ சிவாத்பவம்‌ 
சிவமார்க்க ப்ரயோத்தாரம்‌ ப்ரணதோஸ்மி சதாசிவோம்‌ 
10. ஸர்வ மங்கள மாங்கல்யே சிவே ஸர்வார்த்த ஸாதகே 
சரண்யே த்ரயம்‌ பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. 
11. பூதநாத ஸதானந்தா ஸர்வ பூத தயாபரா 
ரக்ஷரக்ஷ மஹா பாஹோ சாஸ்த்ரே துப்யம்‌ நமோ நம: 
12. ஞானானந்தமயம்‌ தேவம்‌ நிர்மல ஸ்வடிகாக்ருதிம்‌ 
ஆதாரம்‌ ஸர்வவித்யானாம்‌ ஸ்ரீ ஹயக்ரீவ்‌ முபாஸ்மஹே. 
13. சதாசிவ சமாரம்பாம்‌ சங்கராசார்ய மத்யாமாம்‌ 
அஸ்மதாசார்ய பர்யநதாம்‌ வந்தே குரு பரம்பராம்‌. 
14. ஸ்ருதி ஸ்ம்ருதி புராணானாம்‌ ஆலயம்‌ கருணாலயம்‌ 
நமாமி பகவத்‌ பாத சங்கரம்‌ லோக சங்கரம்‌. 
15. பூஜ்யாய ராகவேந்த்ராய ஸத்ய தர்ம ரதாயச 
பஜதாம்‌ கல்ப வ்ருஷாய நமதாம்‌ காமதேனவே. 


ஸ்ரீ கணேச பஞ்சரத்னம்‌ 
முதா கராத்த மோதகம்‌ ஸதா விமுக்தி ஸாதகம்‌ 
கலாதராவ தம்ஸகம்‌ விலாஸி லோக ரக்ஷகம்‌ | 
அநாயகைக நாயகம்‌ விநாசிதேப தைத்யகம்‌ 
நதாசுபாசு நாசகம்‌ நமாமி தம்‌ விநாயகம்‌ || 1 


நதேதராதி பீகரம்‌ நவோதி தார்க்க பாஸ்வரம்‌ 
நமத்‌ ஸுராரி நிர்ஜ்ஜரம்‌ நதாதிகாப துத்தரம்‌ | 
ஸுரேச்வரம்‌ நிதீச்வரம்‌ கஜேச்வரம்‌ கணேச்வரம்‌ | 
மஹேச்வரம்‌ தமாச்ரயே பராத்பரம்‌ நிரந்தரம்‌ || 2 
ஸமஸ்த லோகசங்கரம்‌ நிரஸ்ததைத்ய குஞ்ஜரம்‌ 
தரேதரோதரம்‌ வரம்‌ வரேபவக்த்ர மக்ஷரம்‌ | 
க்ருபாகரம்‌ க்ஷமாகரம்‌ முதாகரம்‌ யசஸ்கரம்‌ | 
மனஸ்கரம்‌ நமஸ்க்ருதாம்‌ நமஸ்கரோமி பாஸ்வரம்‌ || 3 
அகிஞ்சனார்தி மார்ஜனம்‌ சிரந்தனோக்தி பாஜனம்‌ | 
புராரி பூர்வ நந்தனம்‌ ஸுராரி கர்வ சர்வணம்‌ | 
ப்ரபஞ்ச நாச பீஷணம்‌ தனஞ்ஜயாதி பூஷணம்‌ | 
கபோலதான வாரணம்‌ பஜே புராண வாரணம்‌ || 4 
நிதாந்த காந்தி தந்தகாந்தி மந்தகாந்தி காத்மஜம்‌ | 
அசிந்த்யரூப மந்த ஹீன மந்தராய க்ருந்தனம்‌ | 
ஹ்ருதந்தரே நிரந்தரம்‌ வஸந்தமேவ யோகிநாம்‌ | 
தமேகதந்த மேவ தம்‌ விசிந்தயாமி ஸந்ததம்‌ || 5 
மஹாகணேச பஞ்சரத்ன மாதரேணயோன்வஹம்‌ 
ப்ரஜல்பதி ப்ரபாதகே ஹ்ருதி ஸ்மரன்‌ கணேச்வரம்‌ | 
அரோகதாம்‌ அதோஷதாம்‌ ஸுஸாஹிதீம்‌ ஸுபுத்ரதாம்‌ 
ஸமாஹிதாயுரஷ்ட பூதி மப்யுபைதி ஸோசிராத்‌ || 

26 


ச 


அப அ ப வி அ அ பப பப பது 
ஆதிசங்கர பகவத்‌ பாதாள்‌ அருளிய 3. 
“ஸ்ரீ சுப்ரஹ்மண்ய புஜங்கம்‌” ட்‌ 
ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்‌ பாதர்‌, ஒரு ஸமயத்தில்‌ i ட ei 
கோகர்ண க்ஷேத்ரத்தில்‌ இருக்கும்பொழுது. குண்ம 
நோய்‌ உபாதையை ஸஹிக்கமுடியடாமல்‌, மிகவும்‌ மனவருத்தத்தை 
அடைந்தார்கள்‌. அங்கு ஒர்‌ இரவு உறங்கும்‌ போது 
கோகர்ணேஸ்வரர்‌ என்ற பரமேஸ்வரன்‌ வ்ருஷபாரூடராக 
ஸ்வப்னத்தில்‌ தர்ஸ்னம்‌ கொடுத்து, 'ஸ்ரீ ஐயந்திபுரம்‌' (திருச்செந்தூர்‌) 
என்ற ஸ்தலத்தில்‌ சூரபத்மனை வதம்‌ செய்துவிட்டு, ஜயத்துடன்‌ என்‌ 
இரண்டாவது குமாரனான ஷண்முகன்‌ விளங்கி வருகிறான்‌. அந்த 
க்ஷேத்ரம்‌ சென்று, ஷண்முகனை தர்ஸனம்‌ செய்தால்‌ இந்த 
ரோகமானது அடியோடு நிவர்த்தியாகிவிடும்‌ என்று சொல்லிவிட்டு, 
விபூதி ப்ரஸாதத்தை ஆசார்யாளுடைய கையில்‌ கொடுத்தார்‌. அதை 


வாங்கித்‌ தனது சிரஸ்‌, நெற்றி முதலான சரீர ப்ரதேசத்தில்‌ தாரணம்‌ 
செய்துகொண்டு, விழித்துக்‌ கொண்டார்‌. 


உடன்‌ காலையில்‌ யோக மஹிமையால்‌, ஆகாச மார்க்கமாக 
திருச்செந்தூர்‌ வந்து சேர்ந்து, ஷண்முகனை தர்ஸனம்‌ செய்யும்‌ 
காலத்தில்‌, பகவானுடைய பாதாரவிந்தத்தில்‌ ஸர்ப்பராஜன்‌ 
ஆதிஸேஷன்‌ பூஜை செய்து வருவதை ப்ரத்யக்ஷமாக தர்ஸனம்‌ 
செய்தி காரணத்தால்‌, ஸர்ப்பம்‌ என்ற அர்த்தத்தைப்‌ பிரகாசிக்கக்‌ 
கூடிய புஜங்கம்‌ என்ற பதத்தைத்‌ தன்னுடைய ஸ்துதியில்‌ 
முத்ரையாக வைத்து புஜங்க வ்ருத்தத்தாலேயே (பாம்பு நெளிவதைப்‌ 
போன்ற பாங்கு, ஷண்முகனை ஆதி ஸங்கர பகவத்‌ பாதாள்‌ 
ஸ்தோத்ரம்‌ செய்கிறார்கள்‌. 


இந்த “ஸுப்ரஹம்ண்ய புஜங்க” ஸ்துதியானது, தீராத வியாதி 

களையும்‌, ஒரே ஆவர்த்தி பாராயணம்‌ செய்த மாத்ரத்தில்‌, 

போக்கக்கூடியது, பூத, ப்ரேத, பிசாச உபாதைகள்‌ இந்த 

ஸ்தோத்ரத்தைப்‌ பாராயணம்‌ செய்கிறவர்களின்‌ அருகிலேயே 

அணுகாது. இந்த ஸ்துதியினால்‌ குஷ்டம்‌, குன்ம ரோகம்‌, கூடிய 
27 


ண ன ன ன ன “அ ன னை. 2-4 ண ன ப்‌ 


அப பவி ப பபப 


ரோகம்‌, வலிப்பு இழுப்பு முதலான வியாதிகளெல்லாம்‌ பறந்து 
போய்விடும்‌. பன்னீர்‌ மரத்தின்‌ இலையில்‌ பஸ்மாவை (விபூதியை 
வைத்துக்‌ கொண்டு, ஷண்முகனை மனமுருக த்யானம்‌ செய்து 
கொண்டு, இந்த புஜங்க ஸ்தோத்ரத்தை ஒரு தடவை பாராயணம்‌ 
செய்துவிட்டு, அந்த விபூதியை தாரணம்‌ செய்துகொள்வதால்‌, ஸகல 
விதமான பீடைகளும்‌ அடியோடு தொலைந்துவிடும்‌. 


நன்றி, சாஸ்திர ரத்னாகரம்‌ தேதியூர்‌ ப்ருஹம ஸ்ரீ ஸுப்ரஹமண்ய 
சாஸ்திரிகள்‌ (1945ம்‌ வருடம்‌ எழுதியது) 


ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரஸேகரேந்திர 
ஸரஸ்வதி ஸ்வாமிகளும்‌, இந்த ஸுப்ரஹம்ண்ய புஜங்கத்தைப்‌ 
பாராயணம்‌ செய்வதால்‌ உடல்‌ மற்றும்‌ மன நோய்கள்‌ நீங்கும்‌ என்று 
அருளுரையாகச்‌ சொல்லியுள்ளார்கள்‌. 


ஸ்ரீ ஷண்முகனின்‌ பரமானுக்ரஹத்தால்‌, சுப்ரஹ்மண்ய புஜங்கத்தின்‌ 
தமிழாக்கத்தை, "வரகவி ஸ்ரீ யு.எம்‌. நடராஜ சர்மா” அவர்கள்‌, பக்திப்‌ 
பரவசத்தில்‌ ஊறிய பாடல்களாக இயற்றியுள்ளார்‌. வாரியார்‌ 
ஸ்வாமிகள்‌ அவர்களால்‌ பரிசீலனை செய்யப்பட்ட இந்தத்‌ 
தமிழாக்கம்‌ பாராயணத்துக்கு உகந்தது. 


ஆதிஸங்கரர்‌ அனுக்ரஹித்துள்ள மூல நூலான “ஸுப்ரஹ்மண்ய 
புஜங்க ஸ்தோத்ரத்தைத்‌ தமிழ்‌ எழுத்துக்களிலும்‌, வரகவி ஸ்ரீ.யு.எம்‌. 
நடராஜ ஸர்மா அவர்களால்‌ பாடல்‌ வடிவில்‌ எழுதப்பட்ட அதன்‌ 
தமிழாக்கத்தையும்‌ செந்திலாண்டவன்‌ அருளால்‌ கொடுத்துள்ளோம்‌. 


பக்தி ஸர்த்தையுடன்‌ பாராயணம்‌ செய்யும்‌ அன்பர்கள்‌ அனைவரும்‌, 
“நோயற்ற வாழ்வும்‌, குறைவற்ற செல்வமும்‌, மனநிம்மதியும்‌, 
ஸந்தோஷமும்‌ பெறவேண்டும்‌ என்று முருகனைப்‌ 
பிரார்த்திக்கிறோம்‌. 


அப அ ப வி அ அ பப ப பக 
அநுடுூதி : (மனதில்‌ நிறைந்த முருகன்‌) 


உருவாய்‌, அருவாய்‌, உறதாய்‌, இலதாய்‌ 
மருவாய்‌, மலராய்‌, மணியாய்‌, ஒளியாய்‌ 
கருவாய்‌, உயிராய்‌, கதியாய்‌, விதியாய்‌, 
குருவாய்‌, வருவாய்‌, அருள்வாய்‌ குஹனே 
கண்‌ கண்ட தெய்வம்‌ கந்தன்‌ 
சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வெற்பனை 
செஞ்சுடர்‌ வேல்‌ வேந்தனை, செந்தமிழ்‌ நூல்‌ விரித்தோனை 
விளங்கு வள்ளி காந்தனை கந்தக்‌ கடம்பனை கார்மயில்‌ வாகனனை 
சாந்துணைப்‌ போதும்‌ மறவாதவதற்கு ஒரு தாழ்வும்‌ இல்லையே 


நாள்‌ என்‌ செயும்‌, வினைதான்‌ என்‌ செயும்‌ - எனை நாடி வநத்‌ 
கோள்‌ என்‌ செயும்‌, கொடுங்கூற்று என்‌ செயும்‌ - குமரேசர்‌ இரு 
தாளும்‌, சிலம்பும்‌ சதங்கையும்‌, தண்டையும்‌, ஷண்முகமும்‌ 
தோளும்‌, கடம்பும்‌, எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே 


ஒம்‌ ஸரவணபவ ஒம்‌ 


ஆதிசங்கரர்‌ அருளிச்‌ செய்த 
“ஸுப்ரஹம்ண்ய புஜங்கம்‌” ஸ்தோத்ரம்‌ 


ஸதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரீ 

மஹாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா 

விதீந்த்ராதி ம்ருக்யா கணேஸாபிதா மே 

விதத்தாம்‌ ஸ்ரியம்‌ காபி கல்யாண மூர்த்தி 1 


ந ஜானாமி ஸப்தம்‌ ந ஜானாமி சார்த்தம்‌ 

ந ஜானாமி பத்யம்‌ ந ஜானாமி கத்யம்‌ 

சிதேகா ஷடாஸ்யா ஹ்ருதி த்யோததே மே 
முகான்னிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்ரம்‌ 2 


மயூராதிரூடம்‌ மஹாவாக்யகூடம்‌ 

மனோஹாரிதேஹம்‌ மஹத்சித்த கேஹம்‌ 

மஹீதேவதேவம்‌ மஹாவேதபாவம்‌ 

மஹாதேவபாலம்‌ பஜே லோகபாலம்‌ 3 


யதா ஸன்னிதானம்‌ கதா மானவாமே 

பவாம்போதி பாரம்‌ கதாஸ்தே ததைவ 

இதி வ்யஞ்ஜயன்‌ ஸிந்து தீரேய ஆஸ்தே 

தமீடே பவித்ரம்‌ பராஸக்தி புத்ரம்‌ 4 


யதாப்தேஸ்தரங்கா லயம்‌ யாந்தி துங்கா 

ததைவாபத ஸன்னிதெள ஸேவதாம்‌ மே 

இதீவோர்மி பங்க்தீர்‌: ந்ருணாம்‌ தர்ஸயந்தம்‌ 

ஸதா பாவயே ஹ்ருத்‌ ஸரோஜே குஹம்‌ தம்‌ 5 


30 2 


1 © 


1. 


உ 
ஓம்‌ ஸரவணபவ ஒம்‌ 


ஆதிசங்கரர்‌ ௮ருளிச்‌ செய்த 


“ஸுப்ரஹம்ண்ய புஜங்கம்‌” ஸ்தோத்ரத்தின்‌ தமிழாக்கம்‌ 


விக்னேஸ்வர ஆராதனம்‌ 

காலமெல்லாம்‌ பாலனவன்‌ கணேசன்‌ திருவுடையோன்‌ 
சூலமொடு ஐம்முகத்தோன்‌ அரனோடு நான்முகனும்‌ 
சீலமிகும்‌ திருமாலும்‌ தேடிவரும்‌ கரிமுகத்தோன்‌ 
மூலவினை மலைநீக்கி முழுச்‌ செல்வம்‌ அருள்‌ புரிவான்‌. 


மஹா பாண்டியத்யத்தை அடைய ஹேது: 

கவியறிவேன்‌ வசனமோ கண்டறியேன்‌: என்‌ 
செவியறியாதொலியெதையும்‌ செப்பியுமறியேன்‌ - பொருள்‌ 
புவி புகழும்‌ ஆறுமுகா : உன்‌ புனிதமுகம்‌ நோக்குங்கால்‌ 
தெவிட்டாத தேன்‌ தமிழ்ச்சொல்‌ தெளிந்து வரும்‌ நெஞ்சியிருந்து 


வேதார்த்தங்களின்‌ லக்ஷய்ம்‌ : 

உலகமெல்லாம்‌ காக்கும்‌ கந்தா, உளம்‌ மகிழும்‌ ஒளிஉருவே 
நலமுடை சான்றோர்‌ நெஞ்சில்‌ நாளெல்லாம்‌ வாழும்‌ தேவே 
பலர்‌ போற்றும்‌ சிவன்‌ மைந்தா, பக்தி மிகும்‌ அந்தணர்தம்‌ 
குலதேவா: வேதத்தின்‌ தத்துவமே, 

கோலமயில்‌ வாகனனே - பணிகின்றேன்‌. 


உபாஸனா மஹிமை : 

செந்திற்‌ கடலுடையோன்‌ சேவடி துணையென்றே 
வந்தவர்தம்‌ பிறவியென்னும்‌ வரையில்லாக்‌ கடலினையே 
கந்தன்‌ திருவருளால்‌ கடந்திடுவர்‌ - பராசக்தி 
மைந்தன்‌ பதம்‌ பணிவோம்‌ : மால்மருகன்‌ சொன்னபடி 


31 


பகு கையை. :- கத த. 


தனன ன கை க்காக தை த தை ட 


கிரெள மன்னிவாஸே நராயே (அதிரூடா 

ததா பர்வதே ராஜதே தே (அ) திரூடா: 

இதீவ ப்ருவன்‌ கந்த ஸைலாதிரூட: 

ஸ தேவோ முதே மே ஸதா ஷண்முகா (அஸ்து 6 


மஹாம்போதிதீரே மஹாபாப சோரே 

முனீந்த்ரானுகூலே ஸுகந்தாக்ய ஸைலே 

குஹாயாம்‌ வஸந்தம்‌ ஸ்வபாஸா லஸந்தம்‌ 

ஜனார்த்திம்‌ ஹரந்தம்‌ ஸ்ரயாமோ குஹம்‌ தம்‌ 7 


லஸத்‌ ஸ்வர்ணகேஹே ந்ருணாம்‌ காமதோஹே 

ஸுமஸ்தோம ஸஞ்சன்ன மாணிக்ய மஞ்சே 

ஸமுத்யத்‌ ஸஹஸ்ரார்க துல்யப்ரகாஸம்‌ 

ஸதா பாவயே கார்த்திகேயம்‌ ஸுரேஸம்‌ 8 


ரணத்தம்ஸகே(௫) மஞ்ஜூளே (அ) த்யந்த ஸோணே 
மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே 

மன: ஷட்பதோ மே பவக்லேஸ தப்த: 

ஸதா மோததாம்‌ ஸ்கந்த தே பாதபத்மே 9 


ஸுவர்ணாப திவ்யாம்பரைர்‌ பாஸமானாம்‌ 

க்வணத்‌ கிங்கிணீ மேகலா ஸோபமானாம்‌ 

லஸத்தேம பட்டேன வித்யோதமானாம்‌ 

கடிம்‌ பாவயே ஸ்கந்த தே தீப்யமானாம்‌ 10 


புலிந்தேஸ கன்யா கனாபோக துங்க 

ஸ்தனாலிங்கனா ஸக்த காஸ்மீர ராகம்‌ 

நமஸ்யாம்யஹம்‌ தாரகாரே தவோர: 

ஸ்வபக்தாவனே ஸர்வதா ஸானுராகம்‌ 11 


5. ஸகல வ்யாதி நிவ்ருத்தி 
ஒங்கி உயர்ந்தடிக்கும்‌ ஒய்யாரக்‌ கடலலையும்‌ 
ஆங்கென்‌ அடிபணிந்து அமர்ந்திடுமாம்‌ விந்தைபோல 
ஏங்கும்‌ கவலையோடு என்‌ முன்னே வந்திட்டால்‌ 
நீங்கும்‌ தீங்கென்பான்‌ நெஞ்சிலுறைச்‌ செந்தூரான்‌ 


6. ஷடக்ஷரீ மஹிமை : 
எந்தன்‌ மலை வந்தவர்கள்‌, எந்தைமலை போனவர்கள்‌ 
கந்தமலை வந்தவர்கள்‌ கைலைக்கு வந்தோமென்பார்‌ 
சிந்தும்‌ ஒளி மதிமுகத்தோன்‌ செந்திலுறை ஆறுமுகம்‌ 
செந்தாமரை மலரொக்கும்‌ சேவடிகள்தாம்‌ வாழ்க. 


7. குஹ தர்சனத்தால்‌ பரம ஆரோக்யம்‌ : 
எத்தனையோ பாவமெல்லாம்‌ எளிதினிலே போக்கவல்ல 
சித்தர்‌ வாழ்‌ கந்தமலை: சீரலைவாய்‌ ஒரத்தினில்‌ 
புத்தொளியாய்‌ குகையினிலே புனித குகன்‌ வீற்றுள்ளான்‌ 
புத்துபிராய்‌ விளங்குமவன்‌ பொன்னடிகள்‌ போற்றிடுவோம்‌ 


8. பள்ளியறையின்‌ வர்ணனை : 
மாணிக்கக்‌ கட்டிலென்ன மாசறு பொற்‌ கோயிலென்ன 
நாணக்‌ கண்டிடலாம்‌ நாற்கோடி ரவி ஒளியும்‌ 
வானத்து தேவதேவன்‌ வரம்‌ வேண்டத்‌ தான்‌ தருவான்‌ 
காணக்‌ கண்‌ குளிரும்‌ கார்த்திகேயன்‌ தாள்‌ பணிவோம்‌. 


9. பாதாரவிந்த மஹிமை : 
சென்னிற்ப்‌ பாதமலர்‌, சிந்தும்‌ தேனமுத மலர்‌ 
மின்னலொளிப்‌ பாதசரம்‌ இன்பமயமாக்கும்‌ - மணம்‌ 
உன்‌ நினைவில்‌ நினைவாக உலவிவரும்‌ வண்டெனவே 
என்னிதயம்‌ இருந்தங்கே எப்போதும்‌ களித்திடுமே. 


33 


ப தா... தை 


அப்ப பவே ப ப பபப 


விதெள க்லுப்த தண்டான்‌ ஸ்வலீலா த்ருதாண்டான்‌ 

நிரஸ்தேப ஸூண்டான்‌ த்விஷத்கால தண்டான்‌ 

ஹதேந்த்ராரி ஷண்டான்‌ ஜகத்ராண ஸெளண்டான்‌ 

ஸதா தே ப்ரசண்டான்‌ ஸ்ரயே பாஹூ தண்டான்‌ 12 


ஸதா ஸாரதா: ஷண்ம்ருகாங்கா: யதி ஸ்யு: 

ஸமுத்யந்த ஏவ ஸ்திதாச்சேத்‌ ஸமந்தாத்‌ 

ஸதா பூர்ணபிம்பா: கலங்கைஸ்ச ஹீனா: 

ததா த்வன்முகானாம்‌ ப்ருவே ஸ்கந்த ஸாம்யம்‌ 13 


ஸ்புரன்‌ மந்தஹாஸை ஸஹம்ஸானி ஸஞ்சத்‌ 

கடாக்ஷாவலீப்ருங்க ஸங்கோஜ்வலானி 

ஸூதாஸ்யந்தி பிம்பா தராணீஸ ஸூனோ 

தவாலோகயே ஷண்முகாம்‌ போருஹாணி 14 


விஸாலேஷூ கர்ணாந்த தீர்க்கேஷ்வஜஸ்ரம்‌ 

தயா ஸ்யந்திஷூ த்வாதஸஸ்‌ வீக்ஷணேஷு 

மயீஷத்‌ கடாக்ஷ ஸக்ருத்‌ பாதிதஸ்சேத்‌ 

பவத்‌ தே தயாஸீல கா நாம ஹானி: 15 


ஸுதாங்கோத்பவோ மே(அஸி ஜீவேதி ஷட்தா 

ஜபன்‌ மந்த்ரமீஸோ முதா ஜிக்ரதே யான்‌ 

ஜகத்பார ப்ருத்யோ ஜகன்னாத தேப்ய: 

கிரீடோஜ்ஜ்வலேப்யோ நமோ மஸ்தகேப்ய: 16 


ஸ்புரத்‌ ரத்ன கேயூர ஹாராபிராம 

சலத்குண்டல ஸ்ரீலஸத்கண்டபால: 

கடெள பீதவாஸா கரே சாரு ஸக்தி: 

புரஸ்தான்‌ மமாஸ்தாம்‌ புரோரேஸ்தனூஜ 17 


அப்பை வி ப பப ப து 


10. 


11. 


12. 


13. 


14. 


இடை ப்ரதேச வர்ணனை 

தங்கமய ஒளிவீசும்த தகதகக்கும்‌ பட்டாடை 

அங்க அசைவினிலே அரைஞாணும்‌, ஒட்டியாணம்‌ 
கிண்கிணிக்கும்‌ சலங்கை ஒலி கிறங்கவைக்கும்‌ இடுப்பழகும்‌ 
எங்கும்‌ ஒளிவடிவாம்‌ எழில்‌ முருகன்‌ நாம்‌ பணிவோம்‌. 


வக்ஷஸ்தல வர்ணனை : 

மங்கை குறவள்ளிதனை மால்மருகன்‌ அணைத்ததுமே 
கொங்கையழகிட்ட குங்குமமும்‌ மாற்புறைந்தே 

அங்கும்‌ செவ்வொளி வீச அன்பர்தமை ஆட்கொள்வான்‌ 
தங்கநிற மார்புடையோன்‌ தாரகனைக்‌ கொன்றவனாம்‌. 


கராவலம்பம்‌ : 

சூரபத்மனைக்‌ கொன்றே அசுரர்‌ பகை தான்வென்றே 
தூர எமனை ஒட்டித்‌ துண்டித்த யானை தந்தம்‌ 
பாருலகம்‌ படைத்தவனைப்‌ பணியவைத்த வேலவனை 
சேரும்‌ உயிர்‌ காக்கச்‌ செந்தூரான்‌ கரம்‌ துணையே. 


நிருபமான ஆறுமுகங்கள்‌ : 

பனிக்காலச்‌ சந்திரனும்‌ பருவமெல்லாம்‌ நிறைந்தாலோ 
தனித்தாறு முழுமதியின்‌ தண்ணொளிபோல்‌ ஆறுமுகம்‌ 
தனக்குள்ளே மாசுற்றும்‌ தரணியிலே தோணும்‌ மதி 
கனிக்காக வலம்‌ வந்த கந்தனுக்கு நிகராமோ! 


முகாரவித்த வர்ணனை 

அன்னப்‌ பறவைகளோ: ஆறுமுகா உன்‌ புன்சிரிப்பு 
இன்னமுத இதழழகால்‌ இன்சொற்கள்‌ தாம்வருமே 
வண்ண மலர்த்‌ தாமரையில்‌ வண்டுலவும்‌ விழியழகை 
என்ன சொல்ல, சிவபாலா: எழில்‌ தாமரைமுகனே. 


இ” பபப பட 


இஹாயாஹி வத்ஸேதி ஹஸ்தான்‌ ப்ரஸார்யா 

ஹவயத்‌ யாதராச்சங்கரே மாதுரங்காத்‌ 

ஸமுத்பத்ய தாதம்‌ ஸ்ரயந்தம்‌ குமாரம்‌ 

ஹராஸ்லிஷ்ட காத்ரம்‌ பஜே பால மூர்த்திம்‌ 19 


குமாரேஸ ஸூனோ ! குஹ! ஸ்கந்த! ஸேனா 

பதே! ஸக்திபாணே ! மயூராதிரூட ! 

புலிந்தாத்மஜா காந்த! பக்தார்திஹாரின்‌ ! 

ப்ரபோ! தாரகாரே! ஸதா ரக்ஷ மாம்‌ த்வம்‌ 20 


ப்ரஸாந்தேந்த்ரியே நஷ்ட ஸம்க்ஞே விசேஷ்டே 
கபோத்காரி வக்த்ரே பயோத்கம்பி காத்ரே 
ப்ரயாணோன்முகே மய்யநாதே ததானீம்‌ 
த்ருதம்‌ மே தயாளோ பவாக்ரே குஹத்வம்‌ 21 | 


க்ருதாந்தஸ்ய தூதேஷூ சண்டேஷூ கோபாத்‌ 

தஹச்சிந்தி பிந்தீதி மாம்‌ தர்ஜயத்ஸூ 

மயூரம்‌ ஸமாருஹ்ய மா பைரிதி த்வம்‌ 

புரஸக்திபாணிர்‌ மமாயாஹி ஸீக்ரம்‌ 22 


ப்ரணம்யாஸக்ருத்‌ பாதயோஸ்தே பதித்வா 

ப்ரஸாத்ய ப்ரபோ ப்ரார்தயே (அ னேகவாரம்‌ 

ந வக்தும்‌ க்ஷமோ (அ ஹம்‌ ததானீம்‌ க்ருபாப்தே 

ந கார்யாந்தகாலே மனாகப்யுபேக்ஷா 23 


ஸஹஸ்ராண்ட போக்தா த்வயா ஸூரநாமா 

ஹதஸ்தாரக ஸிஹ்ம வக்த்ரஸ்ச தைத்ய: 

மமாந்தர்ஹ்ருதி ஸ்தம்‌ மன: க்லேஸமேகம்‌ 

ந ஹம்ஸி ப்ரபோ கிம்‌ கரோமி க்வ யாமி 24 


கு ப ல பபபபபபத 


க 


அருளம்கு abel அருள்ம்கு தேவசேனா சமேத 
அருள்ம்கு சுப்பீரமணீயஸ்வாம்‌ 
திருத்தணிகை - திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 


இத 


15. 


16. 


17. 


18. 


19. 


கடாக்ஷ வீக்ஷண மஹிமை : 

கண்விழிகள்‌ பன்னிரண்டும்‌ காதுவரை நீண்டிருக்க 
நின்கருணைப்‌ பெருவெள்ள நீர்த்துளிதான்‌ கிட்டாதோ ! 
அன்பரெனத்‌ தொழுவோர்க்கு அருள்புரிந்தால்‌ குறைந்திடுமோ ! 
உன்‌ பார்வை படுமாயின்‌ உய்வேனே உமைபாலா. 


மஹாவாக்யங்கள்‌ ஆறுமுகங்களாக ப்ரகாஸிக்கின்றன 
முன்னின்ற பாலகளை முகர்ந்திட்டு மகிழ்ந்த சிவன்‌ 
என்னின்றுதித்த மைந்தா என்றென்றும்‌ வாழ்கவென 
சொன்னதுமே ஆறுமுறை சுகவாழ்வை நிலையாக்கும்‌ 
மண்ணுலகில்‌ சுமைதாங்கும்‌ மணிக்ரீடம்‌ பணிவோமே. 


முருகனின்‌ ஆபரண விசேஷண வர்ணனை 

மாலை மணியணிகள்‌ மார்பில்‌ அசைந்தாடக்‌ 
கோலமிகு காதணியும்‌ குண்டலமும்‌ தோள்‌ வளையம்‌ 
மேலிடைப்‌ பட்டாடை மேன்மையொளி வீசிடுமே 
வேலவன்‌ புரமெரித்தோன்‌ வேத மைந்தா நீ வருக. 


ஷடக்ஷரீ மஹிமை 

இங்கு வா! என்றதுமே, இளைய திருக்குமரன்‌ 
சங்கரிதன்‌ மடியிருந்து, சங்கரன்‌ கரம்‌ தழுவும்‌ 
தங்கநிற இளம்மேனித்‌ தவழும்‌ குழந்தையவவன்‌ 
திங்கள்‌ முகமாறும்‌ தினமும்‌ பணிந்திடுவேன்‌ 


இந்திரிய நிக்ரஹ பலம்‌ 

குமரா! ஈசன்‌ திருமகனே ! குஹனே ! திருமயில்‌ வாஹனனே ! 
அமராபதியே! ஆறுமுகா! அடியார்கள்‌ துயர்கள்‌ நீக்குபவா ! 
சமரிர்‌ தாரசனைக்‌ கொன்றவனே சரவணபவனே ! 

வள்ளி மணாளா! 

உமையாள்‌ உருவாம்‌ வேல்முருகா! 

உமைப்பணிந்தோம்‌ காத்திடுவாய்‌ 


37 2 


கா. 0. பட ப கபட அது 


அஹம்‌ ஸர்வதா துக்கபாரா வஸந்நோ 

பவான்‌ தீனபந்து ஸ்த்வதன்யம்‌ ந யாசே 

பவத்‌ பக்தி ரோதம்‌ ஸதா க்லுப்த பாதம்‌ 

மமாதிம்‌ த்ருதம்‌ நாஸயோமா ஸுதத்வம்‌ 24 


அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஸ ப்ரமேஹ 

ஜ்வரோன்‌ மாத குல்மாதி ரோகா மஹாந்த 

பிஸாசாஸ்ச ஸர்வே பவத்‌ பத்ர பூதிம்‌ 

விலோக்ய க்ஷணாத்‌ தார காரே த்ரவந்தே 25 


த்ருஸி ஸ்கந்த மூர்த்தி ஸ்ருதெள ஸ்கந்தசீர்த்தி 

முகே மே பவித்ரம்‌ ஸதா தச்சரித்ரம்‌ 

கரே தஸ்ய க்ருத்யம்‌ வபுஸ்தஸ்ய ப்ருத்யம்‌ 

குஹே ஸந்து லீனா மமாசேஷ பாவா 26 


முனீனா முதாஹோ ந்ருணாம்‌ பக்தி பாஜாம்‌ 

அபீஷ்ட ப்ரதா ஸந்தி ஸர்வத்ர தேவா 

ந்ருணாமந்த்ய ஜானாமபி ஸ்வார்த்த தானே 

குஹாத்‌ தேவமன்யம்‌ நஜானே நஜானே 27 


களத்ரம்‌ ஸுதா பந்துவர்க பஸுர்வா 

நரோவா(அத நாரீ க்ருஹே யே மதீயா 

யஜந்தோ நமந்த ஸ்துவந்தோ பவந்தம்‌ 

ஸ்மரந்‌ தஸ்ச்‌ தே ஸந்து ஸர்வே குமார 28 


ம்ருகா பக்ூஷிணோ தம்ஸகா யேச துஷ்டா 

ததா வ்யாதயோ பாதகா யே மதங்கே 

பவச்சக்தி தீக்ஷணாக்ர பின்னாஸ்‌ ஸுதூரே 

விநச்யந்து தே சூர்ணித க்ரெளஞ்ச னஸலே 29 


38 


ணை ன டைட்‌ ட: ரணை 


a விடட பப ப 


20. 


21. 


22. 


23. 


24. 


அநாத ரக்ஷகன்‌ 

புலனடங்கி, நினைவிழந்து, பொறி கலங்கி, கபமடைக்க 
பலம்‌ நலிந்து, செயல்‌ மறந்து, பயம்‌ மிகுந்து, உடல்‌ நடுங்க, 
நலம்‌ நசிந்து, உயிர்‌ மறைந்து, நமனை நாடும்‌ போதினில்‌ 
உலகறிந்த துணைகள்‌ வேறு உதவிடுமோ உன்னையல்லால்‌ ! 


யம பீடா பரிஹாரம்‌ 

வெட்டு! பிள! பொசுக்கென்று வெஞ்சினமாய்‌ யமதூதர்‌ 
திட்டவரும்‌ காலமதில்‌ திருமயிலும்‌ வேலுடனே 
கெட்டலைய விட்டிடாமல்‌ கிட்டவந்து அஞ்சேல்‌ எனத்‌ 
தொட்டுக்‌ காத்தருளத்‌ தோன்றிடுவாய்‌ வேலவனே. 


ஸுப்ரஹ்மண்ய உபாஸனம்‌: 

உனைப்பணிந்து கேட்கின்றேன்‌ “ஒம்‌ முருகா” என்றுனையே 
கணப்பொழுதும்‌ சொல்லாமல்‌ கைகளையும்‌ குவிக்காமல்‌ 
நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர்‌ நீங்குகையில்‌ 
துணைபுரிவாய்‌ அப்போது, துதித்திடுவேன்‌ இப்போதே. 


மனக்லேசத்திற்குப்‌ பரம ஒளஷதம்‌ : 

தாரகன்‌, சிங்கமுகன்‌, தம்பிகளின்‌ தமையனவன்‌ 
சூரபத்மன்‌ என்பவனும்‌ சூழும்‌ அண்டமாயிரத்தை 
வீரமொடு ஆளுகையில்‌ வீழ்த்தியதும்‌ வேலதனால்‌ 
பார மனநோய்‌ நீக்கிப்‌ பார்த்தருள்வாய்‌ வேலவனே. 


மனோன்யாதி நாஸம்‌ : 

உமையாள்‌ திருமகனே: உன்னடியேன்‌ துக்கமெனும்‌, 
சுமையால்‌ தளர்ந்தவன்‌ நான்‌, சுந்தரவடிவேல்‌ கொண்டு, 
இமையா, அமரர்தேவா, ஏழைக்கிரங்கிடும்‌ வேலா 
உமையன்றி வேற்றியேன்‌ உளநோய்‌ நீக்கிடுவாய்‌. 


39 


ட ணன னள மை... 2: அதக ப்‌ 


அப ப பப பபப 
ஜநித்ரீ பிதாச ஸ்வபுத்ரா பராதம்‌ 
ஸஹேதே ந கிம்‌ தேவசேனாதி நாத 
அஹம்‌ சாதிபாலோ பவான்‌ லோக தாத 
க்ஷமஸ்வாபராதம்‌ ஸமஸ்தம்‌ மஹேஸ 30 


நம கேகினே ஸக்தயே சாபி துப்யம்‌ 

நமஸசாக துப்யம்‌ நம குக்குடாய 

நமஸ்‌ ஸிந்தவே ஸிந்து தேஸாய துப்யம்‌ 

புன ஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோஸ்து 31 


ஜயானந்த பூமன்‌ ஐயா பார தாமன்‌ 

ஜயாமோக கீர்த்தே ஐயானந்த மூர்த்தே 

ஜயானந்த ஸிந்தோ ஐயாசேஷபந்தோ 

ஜயத்வம்‌ ஸதா முக்தி தானேஸஸூனோ 32 


புஜங்காக்ய வ்ருத்தேன க்லுப்தம்‌ ஸ்தவம்‌ ய 

படேத்‌ பக்தியுக்தோ குஹம்‌ ஸம்ப்ரணம்ய 

ஸுபுத்ரான்‌ களத்ரம்‌ தனம்‌ தீர்கமாயு 

லபேத்‌ ஸ்கந்த ஸாயுஜ்யமந்தே நர ஸ்‌: 33 


முன்‌ நின்று காப்பான்‌ முருகன்‌ 


மண்ணிலும்‌, மரத்தின்‌ மீதும்‌, மலையிலும்‌, நெருப்பின்‌ மீதும்‌ 
தண்ணிறை ஜலத்தின்‌ மீதும்‌, சாரிசெய்‌ ஊர்தி மீதும்‌, 
விண்ணிலும்‌, பிலத்தினுள்ளும்‌, வேறு எந்த இடத்தும்‌ என்னை 
நண்ணி வந்தருளார்‌, சஷ்டிநாதன்‌ வேல்‌ காக்க! காக்க ! 


அஞ்சுமுகம்‌ தோன்றின்‌, ஆறுமுகம்‌ தோன்றும்‌ - வெஞ்சமரில்‌ 
அஞ்சேலென வேல்‌ தோன்றும்‌ - நெஞ்சில்‌ 

ஒருகால்‌ நினைக்கின்‌, இரு காலும்‌ தோன்றும்‌ 

முருகா என்றோதுவார்‌ முன்‌. 


40 2 


25. 


26. 


27. 


28. 


29. 


gC! © 


பத்ர விபூதி (பன்னீர்‌ இலை விபூதி) மஹிமை: 

காசம்‌, கயம்‌, குட்டமொடு, காக்கைவலி, காய்ச்சலெனும்‌ 
நாஸம்‌ செய்யும்‌ பெருநோயும்‌, நலியவைக்கும்‌ பைசாசம்‌ 
பூசுமிலைத்‌ திருநீற்றால்‌ போக்கிடுவாய்‌ தீவினையாம்‌. 


இந்திரியங்கள்‌ ஷண்முக ரூபத்தில்‌ லயமாதல்‌: 

கந்தனைக்‌ காணவே கண்கள்‌, கரங்களும்‌ அவன்‌ பணிக்கே, 
செந்தில்‌ முருகன்‌ புகழ்‌ செவி படைத்த பயனாகும்‌ 
சந்ததமும்‌ அவன்‌ சரிதம்‌, சந்தமொடு வாய்‌ பாடும்‌ 
சிந்தனையும்‌ உடல்‌ வாழ்வும்‌ சீரலைவாய்க்‌ கந்தனுக்கே 


ஜாதிபேதமற்ற கருணை: 

பக்தி நெறி மனிதர்க்கும்‌, பரதத்துவ முனிவர்க்கும்‌ 

முக்தி அளித்திடுவார்‌ மும்மூர்த்தி தெய்வங்களாம்‌ 
எத்தையுமறிந்திடாத எளியநிலைப்‌ பஞ்சமரின்‌ 

சித்தமருள்‌ முருகன்‌ அன்றிச்‌ சிறியேன்‌ எதையும்‌ அறியேனே. 


ஆறுமுகனே குல தெய்வம்‌ : 

மனைவியோடு மக்களும்‌ மனையில்‌ வாழும்‌ பசுக்களும்‌ 
மனிதரோடு பெண்டிரும்‌ மற்றுமுள்ள சுற்றமும்‌ 
நினைத்துமையே வணங்கவும்‌ நித்தமும்‌ துதிக்கவும்‌ 
வினைகள்‌ நீங்க வேள்வியை வியீப்படியே நடத்தருள்வீர்‌. 


ஸக்திவேல்‌ மஹிமை : 

நெடியமலை க்ரெளஞ்சமதை நினைத்ததுமே வேல்கொண்டே 
பொடி செய்த வேலவனே புண்படுத்தும்‌ நோய்களையும்‌ 
கொடியவிட ப்ராணியோடு கொத்தவரும்‌ பறவைகளும்‌ 
கடிகி ஒடச்‌ செய்திடுவீர்‌, கைகள்‌ காங்கும்‌ வேலதனால்‌ 


41 
உ: _ பபப பபபபபக 


rr 


30. 


31. 


22. 


33. 


ஸர்வ லோகத்திற்கும்‌ பிதா: 

தன்மகன்‌ செய்த பிழை, தந்தை தாய்‌ மன்னியாரோ? 
உன்மகன்‌ நானன்றோ ! உலகத்தின்‌ தந்தையே நீ! 
தென்பரங்கிரி தேவா: தேவஸேனா பதியே 

என்‌ பிழை மலையெனினும்‌ எளியேனைப்‌ பொறுத்தருள்வாய்‌ 


பகவத்‌ ஆராதனம்‌ 

கந்தா உன்மயில்‌ போற்றி! கடம்பா உன்‌ வேல்‌ போற்றி - 
சிவன்‌ மைந்தா உன்‌ 

சேவல்‌ போற்றி, மறியாடும்‌ தான்‌ போற்றி 

சிந்தா குலந்தீர்‌ செந்தூரா ! சிந்தும்‌ சேவடியும்‌ போற்றி 
வந்தே வரம்‌ அருள்வாய்‌ வணக்கம்‌ வணக்கமையா. 


ஷண்முகனின்‌ பரம உத்கர்ஷம்‌ : 

வெற்றி தரும்‌ இன்ப வடிவேலவனே ! சிவன்‌ மகனே 
வெற்றியின்‌ திருவுருவே! விளங்கும்‌ புகழுடையோய்‌ 

வெற்றி கொண்ட திருக்கடலே! 

வெள்ளளக்‌ பெருக்கினைப்‌ போல்‌ 

வெற்றி, புகழ்‌ இன்பமெல்லாம்‌, வேண்டுவோர்க்கருளிளடுவீர்‌. 


பல ஸ்ருதி : 

கந்தனின்‌ புஜங்கமதைக்‌ கவிபாடி - பக்தியொடு 
வந்தித்து வழிபட்டால்‌, வாழ்ந்திடலாம்‌ நெடுங்காலம்‌ 
சிந்தைக்குகந்த இல்லாள்‌, செல்வம்‌, நன்மக்களுடன்‌ 
தந்திடும்‌ பேரின்பநிலை, தரணி புகழ்‌ குஹனருளே ! 


பாம்பன்‌ சுவாமிகளள்‌ அருளிய 
குமாரஸ்தவம்‌ 


ஓம்‌ ஷண்முக பதயே நமோ நம : 


ஓம்‌ ஷண்மத பதயே நமோ நம : 


ஓம்‌ ஷட்க்ரீவ பதயே நமோ நம : 


ஓம்‌ ஷட்க்ரீட பதயே நமோ நம : 


ஓம்‌ ஷட்கோண பதயே நமோ நம 
ஓம்‌ ஷட்கோஷ பதயே நமோ நம : 


ஓம்‌ நவநிதி பதயே நமோ நம : 
ஓம்‌ சுபநிதி பதயே நமோ நம : 
ஓம்‌ நரபதி பதயே நமோ நம : 
ஓம்‌ ஸுரபதி பதயே நமோ நம : 
ஒம்‌ நடச்சிவ பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷடக்ஷர பதயே நமோ நம : 
ஓம்‌ கவிராஜ பதயே நமோ நம : 
ஓம்‌ தபராஜ பதயே நமோ நம : 
ஓம்‌ இகபர பதயே நமோ நம : 


ஓம்‌ புகழ்முனி பதயே நமோ நம : 


ஓம்‌ ஜயஜய பதயே நமோ நம : 
ஓம்‌ நயநய பதயே நமோ நம : 
ஓம்‌ மஞ்சுள பதயே நமோ நம : 
ஓம்‌ குஞ்சரீ பதயே நமோ நம : 
ஓம்‌ வல்லீ பதயே நமோ நம : 
ஓம்‌ மல்ல பதயே நமோ நம : 


ஓம்‌ அஸ்த்ர பதயே நமோ நம : 
ஓம்‌ சஸ்த்ர பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷஷ்டி பதயே நமோ நம : 
ஒம்‌ இஷ்டி பதயே நமோ நம : 


:ஓம்‌ அபேத பதயே நமோ நம : 


ஓம்‌ ஸுபோத பதயே நமோ நம : 
ஓம்‌ வியூஹ பதயே நமோ நம : 
ஓம்‌ மயூர பதயே நமோ நம : 
ஓம்‌ பூத பதயே நமோ நம : 
ஒம்‌ வேத பதயே நமோ நம : 
ஒம்‌ புராண பதயே நமோ நம : 
ம்‌ ப்ராண பதயே நமோ நம : 
ம்‌ பத்த பதயே நமோ நம : 

ம்‌ முக்த பதயே நமோ நம : 

ம்‌ அகார பதயே நமோ நம : 
ம்‌ உகார பதயே நமோ நம : 
ம மகார பதயே நமோ நம : 

ம்‌ விகாச பதயே நமோ நம : 
ஓம்‌ ஆதி பதயே நமோ நம : 
ஓம்‌ பூதி பதயே நமோ நம : 
ஓம்‌ அமார பதயே நமோ நம : 
ஓம்‌ குமார பதயே நமோ நம : 


43 


ஆட்ட டடத ட ப வ வ வதீத 


| 


ன 
வேல்‌ மாறல்‌ 

சிதறிக்‌ கிடக்கும்‌ முத்துக்களை எடுத்து மாலையாக கட்டத்‌ 
தெரிந்துகொண்டவர்கள்‌ அவரவர்களுக்கு பிடித்த பாணியில்‌ 
செய்வார்கள்‌. அதில்‌ சிலர்‌ வெற்றியும்‌ பெற்றிருக்கின்றனர்‌. 
பொதுவாக ஸ்ரீ முருகப்‌ பெருமானின்‌ அடியவர்களுக்குப்‌ பிடித்தமான 
முறையில்‌ மாலையாகக்‌ கோர்த்திருக்கிறோம்‌. முருகப்‌ பெருமானின்‌ 
மாலை என்பதால்‌ என்றுமே வாடாது. இது வெறும்‌ மாலை அல்ல 
வேல்மாறல்‌ பாமாலை. இதை பக்தர்கள்‌ அனைவரும்‌ படித்து 
முருகப்பெருமானின்‌ அருள்‌ பெற்று எல்லா நலன்களும்‌ அடைய எம்‌ 
பெருமானை வேண்டிக்கொள்கிறோம்‌. 


விநாயகர்‌ துதி 
திருவாக்கும்‌ செய்கருமம்‌ கை கூட்டும்‌ செஞ்சொல்‌ 
பெருவாக்கும்‌ பீடும்‌ பெருக்கும்‌ - உருவாக்கும்‌ 
ஆதலால்‌ வானோரும்‌ யானை முகத்தானைக்‌ 
காதலால்‌ கூப்புவர்தம்‌ கை. 


சிவநேக வெண்பா 
முன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம்‌ 
சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே 
சிறப்ரனே ஐங்கரனே செஞ்சடையஞ்‌ சேகரனே 
தற்பரனே நின்தாள்‌ சரண்‌. 


வேல்‌ மாறல்‌ 
மஹா மந்த்ரப்‌ பாமாலை 


முருகப்‌ பெருமானின்‌ அருள்பெற்ற ஸ்ரீசச்சிதாநந்த 

ஸ்வாமிகள்‌ அருணகிரிநாதர்‌ அவர்கள்‌ பாடிய “வேல்‌” பற்றிய சில 

முக்கியமான வரிகளைத்‌ தொகுத்து அதை முன்னும்‌ பின்னும்‌ 

மாறிமாறி வருவது போல்‌ அமைத்து அதன்‌ மூலம்‌ அந்த மந்திரத்தின்‌ 

மகிமையைப்‌ பன்‌ மடங்காகப்‌ பெருக்கி அதற்கு “வேல்‌ மாறல்‌ மஹா 

மந்திரம்‌” என்றும்‌ பெயர்‌ சூட்டி இயற்றியுள்ளார்‌. இதைப்‌ பாராயணம்‌ 
44 


ணைன னை: அணை 


ட ததா களை கக வ்‌ கறை க க க க்‌... 


செய்பவர்களுக்கு திருமணம்‌ கைகூடுதல்‌, புத்திர பாக்கியம்‌ 
உண்டாதல்‌, வியாபாரத்தில்‌ வெற்றி, அலுவலகத்தில்‌ அமைதி, 
மனக்குழப்பங்கள்‌ நீங்கி மனச்‌ சாந்தி அடைதல்‌ போன்றவைகள்‌ 
மட்டுமல்லாமல்‌ காக்கைவலிப்பு, புற்றுநோய்‌ போன்ற தீராத 
நோய்களுக்கும்‌ மருந்தாகப்‌ பயன்படுவதால்‌ இதற்கு “ஒளஷத 
மந்திரம்‌” என்ற மற்றொரு பெயரும்‌ உண்டு. ஒளஷதம்‌ என்றால்‌ 
மருந்து. இந்த வேல்‌ மாறல்‌ மஹா மந்திரத்தை முருகப்‌ 
பெருமானுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்கிழமையிலும்‌, 
கிருத்திகை நட்சத்திரத்திலும்‌, வளர்பிறை சஷ்டி திதியிலும்‌ 
பாராயணம்‌ செய்வது மிகவும்‌ உகந்தது. இதைக்‌ கூட்டாகச்‌ சேர்ந்து 
பாடவும்‌ செய்யலாம்‌, தனியாக பாராயணமும்‌ செய்யலாம்‌. 
திருத்தணியிர்‌ உதிதத்ருளும்‌ என்ற 4 வரிகளை க்ஷயளந எடிஉந 
(அனுதாத்தம்‌) கோரஸாகப்‌ பாடலாம்‌. மற்றவரிகளை (உதாந்தம்‌) டி௭ந 
யெளந எடிஉந ல்‌ பாடத்‌ தெரிந்த ஒருவராகவோ அல்லது 
இருவராகவோ பாடி முடிக்கலாம்‌. 


கால்மாறி ஆடும்‌இறை கால்முளையாம்‌ 
கந்தர்கைவேல்‌ வகுப்பைக்‌ கண்டு 
நூல்மாறி வரத்தொகுத்து நோய்பிலிபேய்‌ 
சூன்யம்‌ எலாம்‌ நூற வேண்டி 
வேல்மாறல்‌ எனும்பேரால்‌ வகுத்தருளி 
வள்ளிமலை மேதை வள்ளல்‌ 
பால்மாறல்‌ இன்றிஉத(வ) அரிய யந்த்ர 
மந்தரஜபப்‌ பயன்மிக்‌ காமே 


விழிக்குத்‌ துணைதிரு மென்மலர்ப்‌ 
பாதங்கள்‌ மெய்ம்மைகுன்றா 
மொழிக்குத்‌ துணைமுரு காஎனும்‌ 
நாமங்கள்‌ முன்புசெய்த 
பழிக்குத்‌ துணை அவன்‌ பன்னிரு 
தோளும்‌ பயந்ததனி 
வழிக்குத்‌ துணைவடி வேலும்செங்‌ 
கோடன்‌ மயூரமுமே 


உ” 


தடக்கொற்ற வேள்மயி லேஇடர்‌ 
தீரத்‌ தனிவிடில்நீ 
வடக்கிற்‌ கிரிக்‌(கு)அப்‌ புறத்தும்நின்‌ 
றோகையின்‌ வட்டம்‌இட்டுக்‌ 
கடற்‌(கு)அப்‌ புறத்தும்‌ கதிர்க்‌(க)அப்‌ 
புறத்தும்‌ கனகசக்ரத்‌ 
திடர்க்‌(க)௮ப்‌ புறத்தும்‌ திசைக்‌(கு)அப்‌ 
புறத்தும்‌ திரிகுவையே 
வேலும்‌ மயிலும்‌ சேவலும்‌ துணை 
என்று 6 முறை கூறவும்‌. 


வேல்‌ மாறல்‌ மஹா மந்திரம்‌ 


திருத்தணியில்‌ உதித்தருளும்‌ 

ஒருத்தன்மலை விருத்தன்‌என 

துளத்தில்டறை கருத்தன்மயில்‌ 

நடத்துகுஹன்‌ வேலே ர 

பருத்தமுலை சிறுத்ததடை 

வெளுத்தநகை கறுத்தகுழல்‌ 

சிவத்தஇதழ்‌ மறச்சிறுமி 

விழிக்குநிகர்‌ ஆகும்‌ -2 
திருத்தணியில்‌ 3 முறை 

சொலற்கரிய திருப்புகழை 

உரைத்தவரை அடுதத்பகை 

அறுத்தெறிய உறுக்கிஎழு 

அறத்தைநிலை காணும்‌ -3 


திருத்தணியில்‌ 


இபப வ அ ப பவ 


தருக்கிநமன்‌ முருக்கவரின்‌ 

எருக்குமதி தரித்தமுடி 

படைத்தவிறல்‌ படைத்தஇறை 

கழற்குநிகர்‌ ஆகும்‌ 4 
திருத்தணியில்‌ 

பனைக்கைமுக படக்கரட 

மதத்தவள கஜக்கடவுள்‌ 

பதத்துடும்நி களத்துமுளை 

தெறிக்கவரம்‌ ஆகும்‌ -5 
திருத்தணியில்‌ 

சினத்துஉணர்‌ எதிர்த்தரண 

களத்தில்வெகு குறைத்தலைகள்‌ 

சிரித்தெயிறு கடித்துவிழி 

விழித்துலற மோதும்‌ -6 
திருத்தணியில்‌ 

துதிக்கும்‌ அடி யவர்க்கொருவர்‌ 

கெடுக்கஇடர்‌ நினைக்கின்‌ அவர்‌ 

குலத்தைமுதல்‌ அறக்களையும்‌ 

எனக்கோர்துணை ஆகும்‌ =7 
திருத்தணியில்‌ 

தலத்தில்‌உள கணத்தொகுதி 

களிப்பின்‌உண வழைப்பதென 

மலர்க்கமல கரத்தின்முனை 

விதிர்க்கவளை ஆகும்‌ -8 
திருத்தணியில்‌ 

பழுத்தமுது தமிழ்ப்பலகை 

இருக்கும்‌ஒரு கவிப்புலவன்‌ 

இசைக்குருகி வரைக்குஹையை 

இடித்துவழி காணும்‌ ௮ 
திருத்தணியில்‌ 


திசைக்கிரியை 
அறுத்தசிறை 
முகட்டின்‌இடை 
விசைத்‌அதிர 


சுடர்ப்பரிதி 
ஒழுக்கும்‌ மதி 
அடக்குதழல்‌ 
ஒளிப்பிரபை 


தனித்துவழி 
எனதிடத்தும்‌ 
இருபுறத்தும்‌ 
பகற்றுணையது 


பசித்தலகை 
முறைப்படுதல்‌ 
உரத்துதிர 
புசிக்கஅருள்‌ 


திரைக்கடலை 
புனற்கடிது 
உடைப்படைய 


நிறைத்துவிளை 


சுராக்கும்‌ 
மகபதிக்கும்‌ 
ஹரிதனக்கும்‌ 
இடுக்கண்‌ 


முதற்குலிசன்‌ 

முளைத்ததென 

பறக்கஅற 

ஒடும்‌ ௫ 
திருத்தணியில்‌ 

ஒளிப்பநிலவு 

ஒளிப்பஅலை 

ஒளிப்பஒளிர்‌ 

வீசும்‌ -11 
திருத்தணியில்‌ 

நடக்கும்‌ 

ஒருவலத்தும்‌ 

அருகு அடுத்து இரவு 

ஆதாகும்‌ க 
திருத்தணியில்‌ 

முசித்தழுது 

ஒழித்தஉணர்‌ 

நிணத்தசைகள்‌ 

நேரும்‌ - 13 
திருத்தணியில்‌ 

உடைத்துநிறை 

குடித்துடையும்‌ 

அடைத்துதிரம்‌ 

யாடும்‌ - 14 
திருத்தணியில்‌ 

முநிவரர்க்கும்‌ 

விதிதனக்கும்‌ 

நரர்தமக்கும்‌உறும்‌ 

வினைசாடும்‌ ரத 
திருத்தணியில்‌ 


9 

சலத்துவரும்‌ அரக்கர்உடல்‌ 
கொழுத்துவளர்‌ பெருத்தகுடர்‌ 
சிவத்ததொடை எனச்சிகையில்‌ 
விருப்பமொடு சூடும்‌ 
சுரர்க்கும்‌ முநிவரர்க்கும்‌ 
மகபதிக்கும்‌ விதிதனக்கும்‌ 
ஹரிதனக்கும்‌ நரர்தமக்குஉறும்‌ 
இடுக்கண்‌ வினைசாடும்‌ 
சலத்துவரும்‌ அரக்கர்உடல்‌ 
கொழுத்துவளர்‌ பெருத்தகுடர்‌ 
சிவத்ததொடை எனச்சிகையில்‌ 
விருப்பமொடு சூடும்‌ 
ப முசித்தழுது 
உரத்துதிர நிணத்தசைகள்‌ 
புசிக்கஅருள்‌ நேரும்‌ 
திரைக்கடலை உடைத்துநிறை 
புனற்கடிது குடித்துடையும்‌ 
உடைப்படைய அடைத்துதிரம்‌ 
நிறைத்துவிளை யாடும்‌ 
சுடர்ப்பரிதி ஒளிப்பநிலவு 
ஒழுக்கும்‌ மதி ஒளிப்பஅலை 
அடக்குதழல்‌ ஒளிப்பஒளிர்‌ 
ஒளிப்பிரபை வீசும்‌ 


வெ பபப பப ப டத 


அப அப வி அ அ அ அ ப பப வு 


தனித்துவழி நடக்கும்‌ 

எனதிடத்தும்‌ ஒருவலத்தும்‌ 

இருபுறத்தும்‌ அருகடுத்திரவு 

பகற்றுணைய தாகும்‌ -22 
திருத்தணியில்‌ 

பழுத்தமுது தமிழ்ப்பலகை 

இருக்கும்‌ஒரு கவிப்புலவன்‌ 

இசைக்குருகி வரைக்குகையை 

இடித்துவழி காணும்‌ 2 
திருத்தணியில்‌ 

திசைக்கிரியை முதற்குலிசன்‌ 

அறுத்தசிறை முளைத்ததென 

முகட்டின்‌இடை பறக்கஅற 

விசைத்ததிர ஒடும்‌ -24 
திருத்தணியில்‌ 

துதிக்கும்‌ அடி யவர்கொருவர்‌ 

கெடுக்கஇடர்‌ நினைக்கின்‌ அவர்‌ 

குலத்தைமுதல்‌ அறக்களையும்‌ 

எனக்கோர்துணை ஆகும்‌ -25 
திருத்தணியில்‌ 

தலத்தில்‌உள கணத்தொகுதி 

களிப்பின்‌உன வழைப்பதென 

மலர்க்கமல கரத்தின்முனை 

விதிர்க்கவளை ஆகும்‌ -26 
திருத்தணியில்‌ 

பனைக்கைமுக படக்கரட 

மதத்தவள கஜக்கடவுள்‌ 

பதத்திடும்நி களத்துமுளை 

தெறிக்கவரம்‌ ஆகும்‌ - 27 
திருத்தணியில்‌ 


ஆஅ பப விவ பபப ப பபப டட 


சினத்தஉணர்‌ 
களத்தில்வெகு 
சிரித்தெயிறு 
விழித்தலற 


சொலற்கரிய 
உரைத்தவரை 
அறுத்தெரிய 
அறத்தைநிலை 


தருக்கிநமன்‌ 
எருக்குமதி 
படைத்தவிறல்‌ 
கழற்குநிகர்‌ 


பருத்தமுலை 
வெளுத்தநகை 
சிவத்தஇதழ்‌ 
விழிக்குநிகர்‌ 


திருத்தணியில்‌ 
ஒருத்தன்மலை 
துளத்தில்டறை 
நடத்துகுஹன்‌ 


தருக்கிநமன்‌ 
எருக்குமதி 
படைத்தவிறல்‌ 
கழற்குநிகர்‌ 


எதிர்த்தரண 
குறைத்தலைகள்‌ 
கடித்துவிழி 
மோதும்‌ 


திருப்புகழை 
அடுத்தபகை 
உறுக்கியெழும்‌ 
காணும்‌ 


முருக்கவரின்‌ 
தரித்தமுடி 
படைத்தஇறை 
ஆகும்‌ 


சிறுத்தஇடை 
கறுத்தகுழல்‌ 
மறச்சிறுமி 
ஆகும்‌ 


உதித்தருளும்‌ 

விருத்தன்‌என 

கருத்தன்மயில்‌ 
வேலே 


முருக்கவரின்‌ 
தரித்தமுடி 
படைத்துறை 
ஆகும்‌ 


இ 


சொலற்கரிய 
உரைத்தவரை 
அறுத்தெரிய 
அறத்தைநிலை 


திருத்தணியில்‌ 
ஒருத்தன்மலை 
துளத்தில்டறை 
நடத்துகுஹன்‌ 
பருத்தமுலை 
வெளுத்தநகை 
சிவத்தஇதழ்‌ 
விழிக்குநிகர்‌ 


தலத்தில்‌உள 
களிப்பின்‌உண 
மலர்க்கமல 
விதிர்க்கவளை 


துதிக்கும்‌அடி 
கெடுக்கஇடர்‌ 
குலத்தைமுதல்‌ 
எனக்கோர்துணை 


சினத்தஉணர்‌ 
களத்தில்வெகு 
சிரித்தெயிறு 
விழித்தலற 


திருப்புகழை 

அடுத்தபகை 

உறுக்கியெழும்‌ 

காணும்‌ 94 
திருத்தணியில்‌ 

உதித்தருளும்‌ 

விருத்தன்‌என 

கருத்தன்மயில்‌ 

வேலே திருத்தணியில்‌ (3 முறை 

சிறுத்தஇடை 

கறுத்தகுழல்‌ 

மறச்சிறுமி 

ஆகும்‌ ல 
திருத்தணியில்‌ 

கணத்தொகுதி 

வழைப்பதென 

கரத்தின்முனை 

ஆகும்‌ கற்க 
திருத்தணியில்‌ 

யவர்க்கொருவர்‌ 

நினைக்கின்‌ அவர்‌ 

அறக்களையும்‌ 

ஆகும்‌ i, 
திருத்தணியில்‌ 

எதிர்த்தரண 

குறைத்தலைகள்‌ 

கடித்துவிழி 

மோதும்‌ - 39 
திருத்தணியில்‌ 


இ பபப ப்பட 


பனைக்கைமுக 
மதத்தவள 
பதத்திடும்நி 
தெறிக்கவரம்‌ 


தனித்துவழி 

எனதிடத்தும்‌ 
இரு புறத்தும்‌ 
பகற்றுணைய 


சுடர்ப்பரிதி 
ஒழுக்குமதி 
அடக்குதழல்‌ 
ஒளிப்பிரபை 


திசைக்கிரியை 
அறுத்தசிறை 
முகட்டின்‌இடை 
விசைத்ததிர 


பழுத்தமுது 
இருக்கும்‌ஒரு 
இசைக்குருகி 
இடித்துவழி 


சலத்துவரும்‌ 
கொழுத்துவளர்‌ 
சிவத்ததொடை 
விருப்பமொடு 


படக்கரட 
கஜக்கடவுள்‌ 
களத்துமுளை 
ஆகும்‌ 


நடக்கும்‌ 
ஒருவலத்தும்‌ 
அருகடுத்திரவு 
ஆகும்‌ 


ஒளிப்பநிலவு 
ஒளிப்பஅலை 
ஒளிப்பஒளிர்‌ 
வீசும்‌ 


முதற்குலிசன்‌ 
முளைத்ததென 
பறக்கஅற 
ஓடும்‌ 


தமிழ்ப்பலகை 
கவிப்புலவன்‌ 


வரைக்குஹையை 


காணும்‌ 


அரக்கர்‌உடல்‌ 
பெருத்தகுடர்‌ 
எனச்சிகையில்‌ 


சூடும்‌ 


அவை பபப ப அ வே ப அ ப ப படவ 

ஸுரர்க்கும்‌ முநிவரர்க்கும்‌ 

மகபதிக்கும்‌ விதிதனக்கும்‌ 

ஹரிதனக்கும்‌ நரர்தமக்கும்உறும்‌ 

இடுக்கண்‌ வினைசாடும்‌ - 46 
திருத்தணியில்‌ 

திரைக்கடலை உடைத்துநிறை 

புனற்கடிது குடித்துடையும்‌ 

உடைப்படைய அடைத்துதிரம்‌ 

நிறைத்துவிளை யாடும்‌ 47 
திருத்தணியில்‌ 

பசித்தலகை முசித்தழுது 

முறைப்படுதல்‌ ஒழித்தஉணர்‌ 

உரத்துதிர நிணத்தசைகள்‌ 

புசிக்கஅருள்‌ நேரும்‌ - 48 
திருத்தணியில்‌ 

திரைக்கடலை உடைத்துநிறை 

புனற்கடிது குடித்துடையும்‌ 

உடைப்படைய அடைத்துதிரம்‌ 

நிறைத்துவிளை யாடும்‌ 149 
திருத்தணியில்‌ 

பசித்தலகை முசித்தழுது 

முறைப்படுதல்‌ ஒழித்தஉணர்‌ 

உரத்துதிர நிணத்தசைகள்‌ 

புசிக்கஅருள்‌ நேரும்‌ -50 
திருத்தணியில்‌ 

சலத்துவரும்‌ அரக்கர்‌உடல்‌ 

கொழுத்துவளர்‌ பெருத்தகுடர்‌ 

சிவத்ததொடை எனச்சிகையில்‌ 

விருப்பமொடு சூடும்‌ - 51 
திருத்தணியில்‌ 


4 


உட்ப பப பப பபப படட 


ஸுரர்க்கும்‌ 
மகபதிக்கும்‌ 
ஹரிதனக்கும்‌ 
இடுக்கண்‌ 


திசைக்கிரியை 
அறுத்தசிறை 
முகட்டின்‌இடை 
விசைத்ததிர 


பழுத்தமுது 
இருக்கும்‌ஒரு 
இசைக்குருகி 
இடித்துவழி 


தனித்துவழி 
எனதிடத்தும்‌ 
இருபுறத்தும்‌ 
பகற்றுணைய 


சுடர்ப்பரிதி 
ஒழுக்குமதி 
அடக்குதழல்‌ 
ஒளிப்பிரபை 


சினத்தஉணர்‌ 
களத்தில்வெகு 
சிரித்தெயிறு 
விழித்தலற 


முநிவார்க்கும்‌ 

விதிதனக்கும்‌ 

நரர்தமக்கும்உறும்‌ 

வினைசாடும்‌ - 52 
திருத்தணியில்‌ 

முதற்குலிசன்‌ 

முளைத்ததென 

பறக்கஅற 

ஒடும்‌ - 53 
திருத்தணியில்‌ 

தமிழ்ப்பலகை 

கவிப்புலவன்‌ 

வரைக்குகையை 

காணும்‌ - 54 
திருத்தணியில்‌ 

நடக்கும்‌ 

ஒருவலத்தும்‌ 

அருகு அடுத்து இரவு 

தாகும்‌ - 55 
திருத்தணியில்‌ 

ஒளிப்பநிலவு 

ஒளிப்பஅலை 

ஒளிப்பஒளிர்‌ 

வீசும்‌ - 56 
திருத்தணியில்‌ 

எதிர்த்தரண 

குறைத்தலைகள்‌ 

கடித்துவிழி 

மோதும்‌ - 57 
திருத்தணியில்‌ 


அப ப வ அ அ பபப படல 


பனைக்கைமுக படக்கரட 

மதத்தவள கஜக்கடவுள்‌ 

பதத்திடும்நி களத்துமுளை 

தெறிக்கவரம்‌ ஆகும்‌ - 58 
திருத்தணியில்‌ 

தலத்தில்‌உள கணத்தொகுதி 

களிப்பின்‌்உண வழைப்பதென 

மலர்க்கமல கரத்தின்முனை 

விதிர்க்கவளை ஆகும்‌ - 59 
திருத்தணியில்‌ 

துதிக்கும்‌ அடி யவர்க்கொருவர்‌ 

கெடுக்கஇடர்‌ நினைக்கின்‌ அவர்‌ 

குலத்தைமுதல்‌ அறக்களையும்‌ 

எனக்கோர்துணை ஆகும்‌ - 60 
திருத்தணியில்‌ 

திருத்தணியில்‌ உதித்தருளும்‌ 

ஒருத்தன்மலை விருத்தன்‌எனது 

உளத்தில்‌உறை கருத்தன்மயில்‌ 

நடத்துகுஹன்‌ வேலே - 61 
திருத்தணியில்‌ 

பருத்தமுலை சிறுத்ததடை 

வெளுத்தநகை கறுத்தகுழல்‌ 

சிவத்தஇதழ்‌ மறச்சிறுமி 

விழிக்குநிகர்‌ ஆகும்‌ - 62 
திருத்தணியில்‌ 

தருக்கிநமன்‌ முருக்கவரின்‌ 

எருக்குமதி தரித்தமுடி 

படைத்தவிறல்‌ படைத்தஇறை 

கழற்குநிகர்‌ ஆகும்‌ - 63 
திருத்தணியில்‌ 

56 
பன ண ண டட பட அணை க காக ம்‌ 


இ_—_—_______ வேப்ப பப ப ப படவ 

சொலற்கரிய திருப்புகழை 

உரைத்தவரை அடுத்தபகை 

அறுத்தெறிய உறுக்கிஎழும்‌ 

அறத்தைநிலை காணும்‌ - 64 
திருத்தணியில்‌ 


திருத்தணியில்‌ உதித்தருளும்‌ 

ஒருத்தன்மலை விருத்தன்‌எனது 

உளத்தில்‌உறை கருத்தன்மயில்‌ 

நடத்துகுஹன்‌ வேலே திருத்தணியில்‌ (3 முறை) 


முருகன்‌ துதி 
உருவாய்‌ அருவாய்‌ உளதாய்‌ இலதாய்‌ 
மருவாய்‌ மலராய்‌ மணியாய்‌ ஒளியாய்க்‌ 
கருவாய்‌ உயிராய்‌ கதியாய்‌ விதியாய்க்‌ 
குருவாய்‌ வருவாய்‌ அருள்வாய்‌ குகனே. 


பகைகடிதல்‌ 
திருவளர்‌ சுடர்‌ உருவே 
சிவைகரம்‌ அமர்‌ உருவே 
அருமறை புகழ்‌ உருவே 
அறவர்கள்‌ தொழும்‌ உருவே 
இருள்தகும்‌ ஒளியுருவே 
எனநினை எனதெதிரே 
குருகுகன்‌ முதல்மயிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே. () 


மறைபுகழ்‌ இறைமுனரே 
மறைமுதல்‌ பகருருவே 
பொறைமலி யுலகுருவே 


புனநடை தருமுருவே 


57 


இபப ப பபப 


அ பபப அ ப வி அ அ அ பப பபபபபபடவூ 


இறையுள முகவுருவே 
எனநினை எனதெதிரே 
குறைவறு திருமயிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே. 2 


இதரர்கள்‌ பலர்பொரவே 
இவணுறை எனதெதிரே 
மதிரவி பல வெனதேர்‌ 
வளர்சர ணிடையெனமா 
சதுரொடு வருமயிலே 
தடவரை அசைவுறவே 
குதிதரும்‌ ஒருமயிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே. 3 


பவநடை மனுடர்முனே 
படருறும்‌ எனதெதிரே 
நவமணி நுதலணியேர்‌ 
நகைபல மிடறணிமால்‌ 
சிவனிய திருமயிலே 
திடனொடு நொடிவலமே 
குவலயம்‌ வருமயிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே 4 


அழகுறு மலர்‌ முகனே 
அமரர்கள்‌ பணிகுகனே 
மழவுரு உடையவனே 
மதிநனி பெரியவனே 
இழவிஇலர்‌ இறையவனே 
எனநினை எனதெதிரே 
குழகது மிளிர்மமிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே 5 


58 2 


இபப வி அ அ அ அ அ பப ப டு 


இணையறும்‌ அறுமுகனே 
இதசசி மருமகனே 
இணரணி புரள்புயனே 
எனநினை எனதெதிரே 
கணபண அரவுரமே 
கலைவுற எழுதருமோர்‌ 
குணமுறு மணிமயிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே. 6 


எளிய என்‌ இறைவகுகா 
எனநினை எனதெதிரே 
வெளிநிகழ்‌ திரள்களைமீன்‌ 
மிளிர்சினை யெனமிடைவான்‌ 
பளபள எனமினுமா 
பலசிறை விரிதருநீள்‌ 
குளிர்மணி விழிமயிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே. 7 


இலகயில்‌ மயில்முருகா 
எனநினை எனதெதிரே 
பலபல களமணியே 
பலபல பதமணியே 
கலகல கலவெனமா 
கவினொடு வருமயிலே 
குலவிடு சிகைமயிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே. 8 


இகலறு சிவகுமரா 
எனநினை எனதெதிரே 

சுகமுனி வரர்‌எழிலார்‌ 
சுரர்பலர்‌ புகழ்செயவே 


59 


னள கட்டட ட ட கணக கை 


அபபட விவ பப பபப ப்பட 
தொகுதொகு தொகுவெனவே 

சுரநட மிடுமயிலே 
குகபதிஅமர்மயிலே 

கொணர்தியுன்‌ இறைவனையே. 9 


கருணைபெய்‌ கனமுகிலே 
கடமுனி பணிமுதலே 
அருஅண்யன்‌ அரனெனவே 
அகநினை யெனதெதிரே 
மருமலர்‌ அணிபலவே 
மருவிடு களமயிலே 
குருபல வவிர்மயிலே 
கொணர்தியுன்‌ இறைவனையே. 10 


DDD 


முருகனே செந்தில்‌ முதல்வனே மாயோன்‌ 
மருகனே ஈசன்‌ மகனே - ஒரு கை முகன்‌ 
தம்பியே நின்னுடைய தண்டைக்கால்‌ எப்பொழுதும்‌ 
நம்பியே கை தொழுவேன்‌ நான்‌. 


அப பவி அ பப ப து 


குமாரஸ்தவம்‌ 
ஒம்‌ ஷண்முக பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷண்மத பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷட்க்ரீவ பதயே நமோ நம: 
ஓம்‌ ஷட்க்ரீட பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷட்கோன பதயே நமோ நம : 
ஒம்‌ ஷட்கோச பதயே நமோ நம : 
ஓம்‌ நவநிதி பதயே நமோ நம : 
ஓம்‌ சுபநிதி பதயே நமோ நம : 
ஓம்‌ நரபதி பதயே நமோ நம : 
ஓம்‌ ஸுரபதி பதயே நமோ நம : 
ஓம்‌ நடச்சிவ பதயே நமோ நம: 
ஓம்‌ ஷடக்ஷர பதயே நமோ நம: 
ஓம்‌ கவிராஜ பதயே நமோ நம: 
ஓம்‌ தபராஜ பதயே நமோ நம: 
ஓம்‌ இஹபர பதயே நமோ நம: 
ஓம்‌ புகழ்முநி பதயே நமோ நம : 
ஓம்‌ ஜயஜய பதயே நமோ நம: 
ஓம்‌ நயநய பதயே நமோ நம : 
ஓம்‌ மஞ்சுள பதயே நமோ நம: 
ஒம்‌ குஞ்சரீ பதயே நமோ நம: 
ஓம்‌ வல்லீ பதயே நமோ நம : 
ஓம்‌ மல்ல பதயே நமோ நம : 
ஒம்‌ அஸ்த்ர பதயே நமோ நம: 
ஒம்‌ சஸ்த்ர பதயே நமோ நம : 
ஒம்‌ ஷஷ்டி பதயே நமோ நம : 
ஒம்‌ இஷ்டி பதயே நமோ நம : 
ஒம்‌ அபேத பதயே நமோ நம : 


பதயே நமோ நம: 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 
பதயே நமோ நம : 


62 


"ஜி 


இ அ அ ஜி பப 


முருகன்‌ போற்றி வழிபாரு 


ஒம்‌ அப்பா போற்றி 

ஒம்‌ அரனே மகனே போற்றி 

ஒம்‌ அழகா போற்றி 

ஒம்‌ உருவே போற்றி 

ஓம்‌ அபயா போற்றி 

ஓம்‌ அதிகா போற்றி 

ஒம்‌ அறுபடையோய்‌ போற்றி 

ஒம்‌ ஆறுமுகத்தரசே போற்றி 

ஒம்‌ ஆதி போற்றி - 10 


ஓம்‌ அனாதி போற்றி 

ஓம்‌ இச்சை போற்றி 

ஓம்‌ கிரியை போற்றி 

ஓம்‌ இறைவா போற்றி 

ஓம்‌ இளையோய்‌ போற்றி 

ஓம்‌ ஈசா போற்றி 

ஓம்‌ நேசா போற்றி 

ஒம்‌ உத்தமா போற்றி 

ஓம்‌ உயிரே போற்றி 

ஒம்‌ உணர்வே போற்றி - 20 


ஒம்‌ உமைபாலா போற்றி 

ஒம்‌ எண்குணா போற்றி 

ஓம்‌ ஏகா போற்றி 

ஒம்‌ அனேகா போற்றி 

ஒம்‌ ஒலியே போற்றி 

ஓம்‌ சுடரொளியே போற்றி 

ஒம்‌ கந்தா போற்றி 

ஒம்‌ கடம்பா போற்றி 

ஒம்‌ கருணாமூர்த்தியே போற்றி - 30 


ஒம்‌ 
ஒம்‌ 
ஒம்‌ 
ஒம்‌ 
ஒம்‌ 
ஒம்‌ 
ஒம்‌ 


காவலா போற்றி 


ம்‌ கார்த்திகேயா போற்றி 


குகனே போற்றி 


ம்‌ குமரா போற்றி 

ம்‌ குறவா போற்றி 

ம்‌ குன்றுதோர்‌ நின்றாய்‌ போற்றி 

ம்‌ சரவணா போற்றி 

ம சண்முகா போற்றி 

ம்‌ சர்வலோகா போற்றி 

ம சத்தியசீலா போற்றி - 40 


ம்‌ சிட்டானே போற்றி 

ம்‌ சிவக்குமரா போற்றி 

ம்‌ சிவக்கொழுந்தே போற்றி 

ற சித்தி போற்றி 

ம்‌ முத்தி போற்றி 

ம்‌ தலைவா போற்றி 

ம்‌ தவப்புதல்வா போற்றி 

ம்‌ தணிகைமுருகா போற்றி 

ம்‌ சூரா போற்றி 

ம வீரா போற்றி - 50 


ம்‌ சுப்ரமண்யா போற்றி 
ம்‌ செந்தமிழா போற்றி 
ம செங்கல்வராயா போற்றி 


சேவலா போற்றி 

சேனாதிபதியே போற்றி 

ஞானபண்டிதா போற்றி 

தூயோய்‌ போற்றி 

துறையே போற்றி 

நடுவா போற்றி 

நல்லோய்‌ போற்றி - 60 


உட அப ட 


இரவல வை வப பமா டல ப படட த்‌ 


ஓம்‌ நாதா போற்றி 

ஓம்‌ போதா போற்றி 

ஒம்‌ நாவலா போற்றி 

ஒம்‌ பாவலா போற்றி 

ஓம்‌ நித்தியா போற்றி 

ஒம்‌ நிமலா போற்றி 

ஓம்‌ பொன்னே போற்றி 

ஓம்‌ பொருளே போற்றி 

ஓம்‌ புலவா போற்றி 

ஓம்‌ பூரணா போற்றி - 70 


ஓம்‌ மன்னா போற்றி 

ஓம்‌ மயிலோய்‌ போற்றி 

ஓம்‌ மறையே போற்றி 

ஓம்‌ மணக்கோலா போற்றி 

ஓம்‌ மாசிலாய்‌ போற்றி 

ஓம்‌ மால்முருகா போற்றி 

ஓம்‌ முருகா போற்றி 

ஓம்‌ முதல்வா போற்றி 

ஓம்‌ முத்தையா போற்றி 

ஓம்‌ மூவர்க்கும்‌ மேலோய்‌ போற்றி - 80 


ஓம்‌ வரதா போற்றி 

ஓம்‌ விரதா போற்றி 

ஓம்‌ விவேகா போற்றி 

ஒம்‌ வித்தகா போற்றி 

ஒம்‌ விசாகா போற்றி 

ஒம்‌ விதியே போற்றி 

ஒம்‌ கதியே போற்றி 

ஒம்‌ விண்ணோர்‌ தொழும்‌ விமலா போற்றி 

ஒம்‌ குஞ்சரிமணாளா போற்றி 

ஒம்‌ பரங்குன்றின்‌ பரமா போற்றி - 90 


அப்பை அ ஹி ப பப ப வூ 
ஓம்‌ சூரனைமாய்த்தோய்‌ போற்றி 
ஓம்‌ செந்தில்‌ செவ்வேலா போற்றி 
ஓம்‌ ஆண்டியாய்‌ நின்றாய்‌ போற்றி 
ஒம்‌ ஆவினன்‌ குடியோய்‌ போற்றி 
ஒம்‌ ஏரகப்‌ பெருமான்‌ போற்றி 
ஓம்‌ எம்பிரான்‌ குருவே போற்றி 
ஒம்‌ வள்ளி மணாளா போற்றி 
ஒம்‌ வளர்‌ தணிகேசா போற்றி 
ஒம்‌ சோலையில்‌ செல்வா போற்றி 
ஒம்‌ சுகமெலாம்‌ தருவாய்‌ போற்றி 
ஒம்‌ ஒழுக்கம்‌ அருள்வாய்‌ போற்றி 
ஓம்‌ உடல்‌ நலம்‌ தருவாய்‌ போற்றி - (100) 
ஓம்‌ செறுக்கினை அறுப்பாய்‌ போற்றி 
ஒம்‌ சினம்காமம்‌ தவிர்ப்பாய்‌ போற்றி 
ஓம்‌ அவாவினை அழிப்பாய்‌ போற்றி 
ஒம்‌ அறம்பொருள்‌ தருவாய்‌ போற்றி 
ஒம்‌ அனைத்தும்‌ நீயே போற்றி 
ஓம்‌ அருள்வாய்‌ வள்ளி மணாளா போற்றி 
ஓம்‌ தேவசேனா சண்முகா 
போற்றி போற்றி போற்றியே. 


திருப்புகழ்‌ 
ஏறுமயி லேறிவிளை யாடும்முகம்‌ ஒன்றே 
ஈசருடன்‌ ஞானமொழி பேசுமுகம்‌ ஒன்றே 
கூறுமடி யார்கள்வினை தீர்க்குமுகம்‌ ஒன்றே 
குன்றுருவவேல்‌ வாங்கி நின்றமுகம்‌ ஒன்றே 
மாறுபடு சூரரை வதைத்த முகம்‌ ஒன்றே 
வள்ளியை மணம்புணர வந்தமுகம்‌ ஒன்றே 
ஆறுமுக மானபொருள்‌ நீயருளல்‌ வேண்டும்‌ 
ஆதிஅரு ணாசலம்‌ அமர்ந்த பெருமாளே 


உட்டபட அட்ட மு 


கற்பூர ஹாரத்தி 
நாத விந்துக லாதீ நமோநம 


வேத மந்த்ரசொ ரூபா நமோநம 
ஞான பண்டித ஸாமீ நமோநம வெகுகோடி 


நாம சம்புகு மாரா நமோநம 
போக அந்தரி பாலா நமோநம 
நாக பந்தம யூரா நமோநம பரசூரர்‌ 


சேத தண்டவி நோதா நமோநம 
கீத கிண்கிணி பாதா நமோநம 
தீர சம்ப்ரம வீரா நமோநம கிரிராஜ 


தீப மங்கள ஜோதீ நமோநம 
தூய அம்பல லீலா நமோநம 
தேவ குஞ்சரி பாகா நமோநம அருள்தாராய்‌ 


ஈத லும்பல கோலால பூஜையும்‌ 
ஒத லுங்குண ஆசார நீதியும்‌ 
ஈர முங்குரு சீர்பாத சேவையு மறவாத 


ஏழ்த லம்புகழ்‌ காவேரி யால்விளை 

சோழ மண்டல மீதே மனோகர 

ராஜகெம்பீர நாடாளு நாயக வயலூரா 
ஆத ரம்பயி லாரூரர்‌ தோழமை 


சேர்தல்‌ கொண்டவ ரோடே முனாளினில்‌ 
ஆடல்‌ வெம்பரி மிதேறி மாகயி கையிலேகி 


ஆதி யந்தவு லாவாசு பாடிய 
சேரர்‌ கொங்குவை காவூர்‌ நனாடதில்‌ 
ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள்‌ பெருமாளே 


௩ 
67 
ஆடப்பட்டு லகு பப வவ வ வைவகீயு 


9 _ விலே _———— 


வேலும்‌ மயிலுந்‌ துணை 
சத்ரு சங்கார வேற்‌ பதிகம்‌ 
க. காப்பு 
சண்முகக்‌ கடவுள்‌ போற்றி 
சரவணத்‌ துதித்தாய்‌ போற்றி 
கண்மணி முருகா போற்றி 
கார்த்திகை பாலா போற்றி 
தண்மலர்க்‌ கடப்பமாலை 
தாங்கிய தோளா போற்றி 
விண்மதி வதன வள்ளி 
வேலவா போற்றி போற்றி 


நூல்‌ 


அப்பமுடன்‌ அதிரசம்‌ பொரிகடலை துவரைவடை 
அமுதுசெய்‌ இபமுகவனும்‌ ஆதி கேசவன்‌ லட்சுமி திங்கள்‌ தினகரன்‌ 
ஐராவதம்‌ வாழ்கவே ! முப்பத்து முக்கோடி வானவர்கள்‌ இடர்‌ தீர 
முழுது பொன்னுலகம்‌ வாழ்க மூவரோடு கருட கந்தருவர்‌ 
கிம்புருடரும்‌ முது மறைக்கிழவர்‌ வாழ்க செப்பரிய இந்திரன்‌ தேவி 
அயிராணிதன்‌ திரு மங்கலம்‌ வாழ்கவே ! சித்தவித்யாதரர்‌ 
கின்னரர்கள்‌ கனமான தேவதைகள்‌ முழுதும்‌ வாழ்க 


சப்த கலை விந்துக்கும்‌ ஆதியாம்‌ அதிரூப சரஹணனை 
நம்பினவர்மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்தி எதிராடிவிடும்‌ சத்ரு 
சங்கார வேலே 1 


சித்தி சுந்தரி கெளரி அம்பிகை க்ருபாநிதி சிதம்பரி சுதந்தரி 
பரசிற்பரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி சிலாசுத விலாச விமலி 


கொகுத்து திரிசூலி திரிகோணத்தி ஷட்கோண குமரி 
கங்காளி ருத்ரி குலிச ஒம்காரி ரீம்காரிஆங்காரி ஊங்‌ காரி ரீங்காரி 
அம்பா 
68 


ணன ணை: அகத கைய 


முத்தி காந்தாமணி முக்குண துரந்தரி மூவர்க்கு முதல்வி 
ஞான முதுமறைக்‌ கலைவாணி அற்புத புராதனி மூவுலகும்‌ ஆன 
சோதி 


சத்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும்‌ சரஹணனை 
நம்பினவர்‌ மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்திஎதிர்‌ ஆடிவிடும்‌ சத்ரு 
சங்கார வேலே _2 


மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும்‌ முனிவரோடும்‌ 
அசுரர்கூடி முழுமந்த்ர கிரி தன்னை மத்தாகவே செய்து முற்கணத்து 
அமுது பெறவே கோரமுள வாசுகியின்‌ ஆயிரம்‌ பருவாயில்‌ 
கொப்பளித்திடு விடங்கள்‌ கோளசையும்‌ மண்டலங்கள்‌ யாவையும்‌ 
எரித்திடும்‌ கொடிய அரவினைப்பிடித்து 


வீரமுடன்‌ வாயினாற்‌ குத்தி உதிரம்பரவ இருதாளிலே 
மிதித்து விரித்துக்‌ கொழும்‌ சிறகு அடித்தே யெடுத்து உதறும்‌ 
விதமான தோகை மயிலில்‌ சாரியாய்த்‌ தினம்‌ ஏறி விளையாடி 
வரும்முருக சரஹணனை நம்பினவர்‌ மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ 
குத்தி எதிர்‌ ஆடிவிடும்‌ சத்ரு சங்கார வேலே 3 

உக்கரமுள தாருகன்‌ சிங்கமா சூரனும்‌ உன்னுதற்கு அரிய 
சூரன்‌ உத்தி கொளும்‌ அக்னிமுகன்‌ பானுகோபன்‌ முதல்‌ உத்தண்ட 
அசுரர்‌ முடிகள்‌ 

நெக்குவிட கரிபுரவி தேர்கள்‌ வெள்ளங்கோடி நெடிய 
பாசங்கள்‌ கோடி நிறையிலா வஸ்திரம்‌ வெகு கோடிகள்‌ குருதி நீரிற்‌ 
சுழன்று உலவவே 


தொக்கு தொகு திதிதிதிமி டுண்டுடுடு டகு குடிகு 
துந்துமித குகுதி திகுதை தோததிமி டங்குகுகு டிங்கு குகு 
டிங்குகுகு சங்குகெனத்‌ தொந்தக்‌ கவந்தமாட 

சக்கரமொடு சக்திவிடு தணிகை சென்னியில்‌ வாழும்‌ 
சரஹணனை நம்பினவர்மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்தி எதிர்‌ 
ஆடிவிடும்‌ சத்ரு சங்கார வேலே 4 


a 69 2 


ட்ட 


அந்தியில்‌ பேச்சிபுறு முனி காட்டேரி அடங்காத பகல்‌ 
இரிசியும்‌ அகோர கண்டம்‌ கோர கண்ட சூன்யம்பில்லி அஷ்ட 
மோஹினி பூதமும்‌ 


சந்தியானவசுகுட்டிசாத்தி வேதாளமும்‌ சாகினி 
இடாகினிகளும்‌ சாமுண்டி பகவதி ரத்தக்‌ காட்டேரி முதல்‌ 
சஞ்சரித்திடு முனிகளும்‌ சிந்தை நொந்து அலறித்‌ திரு வெண்ணீறு 
காணவே தீயில்‌ இடுமெழுகு போலத்‌ தேகமெல்லாம்‌ கருகி நீறாக 
வேநின்று சென்னி இருதணிகை மலையில்‌ 


சந்ததம்‌ கலியாண சாயுஜ்ய பதம்‌ அருளும்‌ சரஹணனை 
நம்பினவர்‌ மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்திஎதிர்‌ ஆடிவிடும்‌ சத்ரு 
சங்கார வேலே த 


கண்டவிட பித்தமும்‌ வெப்புதலை வலி இருமல்‌ காமாலை 
சூலை குஷ்டம்‌ கண்ட மாலைத்‌ தொடை வாழைவாய்‌ புற்றினோடு 
கடினமாம்‌ பெருவியாதி அண்டொணாசச்‌ சுரஞ்‌ சீத வாதச்சுரம்‌ 
ஆறாத பிளவை குன்மம்‌ அடங்காத இருபஃது மேமுடன்‌ நால்‌ 
உலகத்தில்‌ எண்ணாயிரம்‌ பேர்‌ 

கொண்டதொரு நோய்களும்‌ வேல்‌ என்று உரைத்திடக்‌ 
கோவென்ன ஓலம்‌ இட்டுக்‌ குலவு தினகரன்‌ முன்‌ மஞ்சு போல்‌ 
நீங்கிடும்‌ குருபரன்‌ நீறு அணிந்து. 

சண்டமாருத காலஉத்‌ தண்ட கெம்பீர சரஹணனை 
நம்பினவர்‌ மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்தி எதிர்‌ ஆடிவிடும்‌ சத்ரு 
சங்கார வேலே ௮6 

மகமேரு உதயகிரி அஸ்திகிரியும்‌ சக்ரவாளகிரி 
நிடதவிந்தம்‌ மாக்ரதர நரசிம்மகிரி அத்திகிரி மலைகளொடும்‌ 
அதனை சுமவா ஜெகமெடுத்‌ திடும்புட்ப தந்தம்‌ அயிராவதம்‌ சீர்ப்‌ 
புண்டரீக குமுதம்‌ செப்புசா ருப்பூ மஞ்சனம்‌ சுப்பிர தீப வாமனம்‌ ஆதி 
வாசுகி மகாபதுமன்‌ ஆனந்த கார்க்கோடகன்‌ சொற்சங்க பாலன்‌ 
குளிகன்‌ தூயதக்கன்‌ பதும சேடனோடு அரவெலாம்‌ துடித்துப்‌ 


6 70 2 


பதைத்து அதிரவே தகதகென நடனமிடு மயிலேறி விளையாடும்‌ 
சரஹணனை நம்பினவர்‌ மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்திஎதிர்‌ 
ஆடிவிடும்‌ சத்ரு சங்கார வேலே ம 


திங்கள்‌ பிரமாதியரும்‌ இந்திராதி தேவரும்‌ தினகரரும்‌ 
முனிவரொடு சித்திரா புத்திர்‌ மெளலி அகலாமல்‌ இருபதம்‌ 
சேவித்து நின்று தொழவும்‌ 


மங்கை திரு வாணியும்‌ அயிராணியொடு சத்த மாதர்‌ 
இருதாள்‌ பணியவும்‌ மகதேவர்‌ செவிகூறப்‌ பிரணவம்‌ உரைத்திட 
மலர்ந்த செவ்வாய்கள்‌ ஆறும்‌ கொங்கை களபம்‌ புனுகுசவ்வாது 
மணவள்ளி குமரி தெய்வா னையுடனே கோதண்டபாணியும்‌ நான்‌ 
முகனுமே புகழ்‌ குலவு திருத்‌ தணிகை மலைவாழ்‌ 


சங்கு சக்ர மணியும்‌ பங்கயக்கரன்‌ மருக குமர 
சரஹணனை நம்பினவர்‌ மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்திஎதிர்‌ 
ஆடிவிடும்‌ சத்ரு சங்கார வேலே 8 


மண்டலம்‌ பதினாலு லோகம்‌ அசைந்திட வாரிதி ஓர்‌ ஏழும்‌ 
வறள வலிய அசுரர்‌ முடிகள்‌ பொடிபடக்‌ கிரவுஞ்ச மாரிஎழத்‌ தூளி 
ஆகக்‌ கொண்ட நிறம்‌ எனும்‌ அசுரர்‌ அண்டங்கள்‌ எங்குமே 
கூட்டமிட்டு ஏக அன்னோர்‌ குடல்‌ கைகாலுடன்‌ மூளை தலைகள்‌ 
வெவ்வேறாகக்‌ குத்திப்‌ பிளந்தெடுத்து 


அண்டர்பணி கதிர்காமம்‌ பழநி சுப்பிரமணியம்‌ ஆவினன்‌ 
குடி ஏரகம்‌ அருணாசலம்‌, கைலை தணிகைமலை மீதில்டறை 
ஆறுமுகப்‌ பரம குருவாம்‌. 


சண்டமாருதக்‌ காலசம்மார அதிதீர சரஹணனை 
நம்பினவர்மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்தி எதிர்‌ ஆடிவிடும்‌ சத்ரு 
சங்கார வேலே 9 

மச்சங்‌ குதித்து நவமணி தழுவ வந்தநதி வையாபுரிப்‌ 
பொய்கையும்‌ மதியமுத்‌ தம்‌ செய்யும்‌ பொற்கோபுரத்து ஒளியும்‌ 
வான்மேவு கோயில்‌ அழகும்‌ 


71 2 


|[ எ எக்ணூுஃ.. , 


இபப பபப வே பபப பபப 

உச்சிதமதான திருஆவினன்‌ குடியில்‌ வாழ்‌ உம்பரிட 
முடிநாயக உக்ரமயில்‌ ஏறிவரு முருக சரவணபவ ஓங்கார 
சிற்சொரூபவேல்‌ 

அச்சுத க்ருபாகரன்‌ ஆனைமுறை செய்யவே ஆழியை 
விடுத்து ஆனையை, அன்புடன்‌ இரட்சித்த திருமால்‌ முகுந்தன்‌ 
எனும்‌ அரிகிருஷ்ண ராமன்‌ மருகன்‌ 

சச்சிதானந்த பரமானந்த சுரர்தந்த சரஹணனை 
நம்பினவர்மேல்‌ தர்க்கமிட நாடினரைக்‌ குத்திஎதிர்‌ ஆடிவிடும்‌ சத்ரு 
சங்கார வேலே - 10 


சத்ரு சங்கார வேல்‌ பதிகம்‌ - விளக்க உரை 
(ரேவதி சங்கரன்‌, சென்னை - இந்தியா) 

பந்த த தட்ட பாடல்‌ வரிகளுக்கு 
இது மிகவும்‌ சக்திவாய்ந்தது. 

ஆச்சரியப்படத்தக்க முறையில்‌ எல்லா தேவர்களையும்‌ 
தெய்வங்களையும்‌ முன்னிலைப்படுத்தி சரவணனது அடியார்களை 
எதிர்ப்போரை அடியோடு அழித்து இல்லாமல்‌ செய்துவிடும்‌ 
என்பதாகப்‌ பொருள்‌. எதிரிகள்‌ என்பதை தீமை, வறுமை, நோய்கள்‌ 
துயரங்கள்‌ என்று கொள்வது சாலச்சிறந்தது ! 


பட்சணங்கள்‌ அமுது செய்யும்‌ வினாயகன்‌ வாழ்க ! திருமாலும்‌ 
திருமகளும்‌ வாழ்க! சந்திர சூரியரோடு அயிராவதம்‌ எனும்‌ 
தேவலோக யானையும்‌ வாழ்க ! முப்பத்து மூன்று கோடி வானவர்கள்‌ 
உள்ள தேவலோகம்‌ வாழ்க ! பிரம்மா விஷ்ணு, மகேசன்‌ ஆகிய மூவர்‌ 
வாழ்க! கருடனும்‌, கந்தர்வரும்‌, முனிகளும்‌ ரிஷிகளும்‌ இந்திரனும்‌ 
அவனது தேவி இந்திராணியும்‌ வாழ்க! சித்தர்கள்‌, வித்யாதரர்கள்‌, 
இசைபாடி உலவும்‌ கின்னரர்கள்‌ இவர்களோடு மற்ற தேவதைகளும்‌ 
வாழ்க! முருகனது அடியார்களை எதிர்க்கும்‌ தீமையை முழுவதுமாக 
அழித்திடும்‌ சக்தியாயுதமான ஞானவேல்‌ வாழ்க ! 


22:49:46 ௪5 பாடல்‌ வரிகளுக்கு 
முருகப்பிரானுக்கு ஞானமாகிய சக்தி வேலைத்‌ தந்தவள்‌ 


72 
எ அ அ“ ப. 92 =“ 


உப பபப பப வே அ அப ப படத 
அன்னை பார்வதி! அவளைப்‌ பலப்பல பெயர்கள்‌ சொல்லி 
வணங்குவர்‌. இதில்‌ அன்னையைப்‌ போற்றும்‌ இந்த நாமங்கள்தான்‌ 
சக்திவாய்ந்தவை. இந்தப்பதிகத்தை ஒதுவதால்‌ அன்னை அருள்‌ 
கிட்டும்‌. அவள்‌ தந்த வேலின்‌ சக்தி எத்தகையது! முருகனது 
அடியார்களை எதிர்க்கும்‌ தீமையை முழுவதுமாக அழித்திடும்‌ 
சக்தியாயுதமான ஞானவேல்‌ வாழ்க! 


= காகம்‌ பாடல்‌ வரிகளுக்கு 

முன்னொருகாலத்தில்‌ அழியாத்தன்மை பெற தேவரும்‌ 
அசுரரும்‌ மந்தரமலையை மத்தாக்கி வாசுகி எனும்‌ பாம்பினைக்‌ 
கயிறாக்கிப்‌ பாற்கடலைக்‌ கடைந்தனர்‌. அப்போது வலிபொறாத 
நாகத்தின்‌ வாயினின்றும்‌ கொடியவிடம்‌ கொப்பளித்து பெருகி, 
கிரகங்கள்‌ சுழலும்‌ இந்த மண்டலத்தை எரிக்கலாயிற்று. அந்த 
ஆலகாலத்தை சிவன்‌ அமுதுசெய்து கண்டத்தில்‌ நிறுத்தி 
நீலகண்டன்‌ ஆனார்‌. அந்த அரவினைப்‌ பிடித்து, தன்‌ அலகினால்‌ 
குத்தி, இருகால்களால்‌ மிதித்துத்‌ தன்‌ சிறகுகளை விரித்து எடுத்து 
உதறும்‌ வல்லமை பெற்றது முருகனது வாகனமாகிய மயில்‌! 
முருகனது அடியார்களை எதிர்க்கும்‌ தீமையை முழுவதுமாக 
அழித்திடும்‌ சக்தியாயுதமான ஞானவேல்‌ வாழ்க ! 
4 பாடல்‌ வரிகளுக்கு 

அன்னை தந்த வேலும்‌ வலியது! முருகன்‌ ஏறும்‌ மயிலும்‌ 
வலியது! அந்த முருகனது வல்லமை சொல்லிமுடியுமோ? ஆணவம்‌ 
- கன்மம்‌ - மாயையின்‌ உருவான தாருகன்‌, சிங்கமுகன்‌, 
சூரபதுமன்‌, அக்னிமுகன்‌, பானுகோபன்‌ ஆகிய அசுரர்களையும்‌ 
அவர்களது அரக்கர்‌ படைகளையும்‌ பொடிப்பொடியாக்கினான்‌ 
முருகன்‌. அசுரரது முடிகள்‌ சிதற, ரத்தவெள்ளத்தில்‌ யானை, 
குதிரைகள்‌, தேர்கள்‌, அசுரரது அஸ்திரங்களும்‌ ஆடைகளும்‌ 
சுழன்று ஒடுகிறதாகச்‌ சொல்கிறார்‌ சுவாமிகள்‌ ! கோபாவேசத்தோடு 
குமரன்‌ சக்திவேலைச்‌ சுழற்ற, குதித்தும்‌ எகிறியும்‌ தலையற்ற 
உடல்கள்‌ [கவந்தம்‌] ஜதியோசைபோல்‌ ஆடுவது பயங்கரமாக 
இருந்ததை காட்டும்‌ வரிகள்‌. முருகனது அடியார்களை எதிர்க்கும்‌ 
தீமையை முழுவதுமாக அழித்திடும்‌ சக்தியாயுதமான ஞானவேல்‌ 
வாழ்க! 


9 73 2 


| 


அப ப வே ப ப பபப 
டல பாடல்‌ வரிகளுக்கு 

முருகனது நெற்றியில்‌ ஒளிவீசும்‌ திரு வெண்ணீற்றினைக்‌ 
கண்டதுமே தீய சக்திகள்‌ என்று உலகத்தோர்‌ அச்சப்படும்‌ 
துர்த்தேவதைகள்‌ எல்லாம்‌ அனலில்‌ இட்ட மெழுகுபோல்‌ கருகிச்‌ 
சாம்பலாகிவிடும்‌. பேய்ச்சி, உறுமுனிக்‌ காட்டேரி, இரிசி, அகோர 
கண்டம்‌, கோரகண்ட சூனியம்‌, பில்லி, மோஹினிப்பிசாசு, பூதம்‌, 
குட்டிச்சாத்தான்‌, வேதாளம்‌, சாகினிகள்‌, டாகினிகள்‌, சாமுண்டி, 
பகவதி, ரத்தக்காட்டேரி, ஓடித்‌ தொல்லைதரும்‌ முனிகள்‌ ஆகியவை 
இன்றும்‌ கிராமப்புறங்களில்‌ நடமாடுவதாகச்‌ சொல்கின்றனர்‌. 
இதற்கெல்லாம்‌ முடிவு கட்ட கந்தன்‌ திருநீறு அணிந்தால்‌ போதும்‌! 
முருகனது அடியார்களை எதிர்க்கும்‌ தீமையை முழுவதுமாக 
அழித்திடும்‌ சக்தியாயுதமான ஞானவேல்‌ வாழ்க ! 
| 6%%%0௩ பாடல்‌ வரிகளுக்கு 


இந்தப்பதிகம்‌ உலகில்‌ உள்ள 8000 வகையான 
நோய்களைப்‌ பட்டியல்‌ இட்டு, அனைத்துக்கும்‌ சஞ்சீவினி மருந்து 
முருகனது திருநீறு என்று காட்டுகிறது. பகைவருக்குச்‌ 
சண்டமாருதமெனும்‌ புயலாகவரும்‌ முருகன்‌ நோய்களைத்‌ தீர்ப்பான்‌ 
என்று காட்டும்‌ பதிகம்‌. முருகனது அடியார்களை எதிர்க்கும்‌ 
தீமையை முழுவதுமாக அழித்திடும்‌ சக்தியாயுதமான ஞானவேல்‌ 
வாழ்க! 
கக்க பாடல்‌ வரிகளுக்கு 

மஹாமேரு, உதயகிரி, ஹஸ்திகிரி, சக்ரவாள மலை, 
நிஷாதம்‌, விந்திய மலை, நரசிம்மகிரி, அத்திகிரி ஆகிய மலைகள்‌ 
விளங்கும்‌ இந்த உலகினை எட்டுத்‌ திக்குகளிலும்‌ அஷ்ட திக்‌ 
கஜங்களான புஷ்பதந்தம்‌, ஐராவதம்‌, புண்டரீகம்‌, குமுதம்‌, 
சார்வபெளமம்‌, சுப்ரதீபம்‌, அஞ்சனம்‌, வாமனம்‌ ஆகிய எட்டு 
யானைகள்‌ தாங்கி நிற்கின்றன. அதுபோல்‌, அச்சுறுத்தக்கூடிய 
ஆதிசேடன்‌, வாசுகி, மஹாபத்மன்‌, கார்க்கோடகன்‌, பாலகுளிகன்‌, 
தக்கன்‌, பதும சேஷன்‌ போன்ற நாகங்களுமே, முருகன்‌ ஏறிவரும்‌ 
மயில்‌ பறந்தாலே அஞ்சிநடுங்குமாம்‌. அப்படியிருக்க 
அடியவர்களாகிய நமக்கு என்ன பயம்‌? முருகனது அடியார்களை 


74 
°C கண ன ட டன னை ப 


இடப பபப பவி அ அ பப த 


எதிர்க்கும்‌ தீமையை முழுவதுமாக அழித்திடும்‌ சக்தியாயுதமான 
ஞானவேல்‌ வாழ்க! 


க்கக்‌ பாடல்‌ வரிகளுக்கு 


முருகனை யாரெல்லாம்‌ வணங்குகிறார்கள்‌ தெரியுமா? 
சந்திரன்‌, பிரமன்‌, இந்திரன்‌, தேவர்கள்‌, சூரியன்‌, ரிஷிகள்‌, 
பாவபுண்யக்‌ கணக்கெழுதும்‌ சித்திர குப்தன்‌ - எல்லோரும்‌ 
கரங்களை முடிமேல்‌ குவித்து வணங்குகின்றனர்‌. சரஸ்வதி, 
இந்திராணி, சப்தமாதர்கள்‌, ஆகியோரும்‌ வனங்குகின்றனர்‌. 
தந்தைக்குப்‌ பிரணவம்‌ உரைத்த செவ்விதழ்களில்‌ புன்னகையோடு 
அழகே உருவாக விளங்கும்‌ முருகனது மேனியில்‌, கந்தம்‌, புனுகு, 
சவ்வாது ஆகிய வாசனைத்‌ திரவியங்கள்‌ பரிமளிக்க, வள்ளி 
தேவானையுடன்‌ கூடி நின்ற அழகை விஷ்ணுவும்‌ பிரமனும்‌ புகழ்ந்து 
பாட, சங்கு சக்கரம்‌ ஏந்திய கையன்‌ திருமால்‌ மருகன்‌ சரவணனது 
அன்பர்களுக்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. 
முருகனது அடியார்களை எதிர்க்கும்‌ தீமையை முழுவதுமாக 
அழித்திடும்‌ சக்தியாயுதமான ஞானவேல்‌ வாழ்க ! 
9,௨௨௦ பாடல்‌ வரிகளுக்கு 

ஈரேழு பதினான்கு உலகும்‌ குலுங்கியது! ஏழு கடல்களும்‌ 
வற்றின ! அரக்கர்‌ தலைகள்‌ சுக்கு நூறாக நொறுங்கின ! கிரெளஞ்ச 
மலையாய்‌ நின்ற சூரபதுமன்‌ உடல்‌ பொடிப்பொடியானது! 
கற்களாகச்‌ சிதறி முருகன்‌ காலடியில்‌ தூசியாக ஆனது! அறுந்த 
உடல்கள்‌ அங்குமிங்கும்‌ ஒடின! உடலின்‌ பாகங்கள்‌ சிதறின. 
சூரனை அழித்தபின்‌ முருகன்‌ வெற்றிவீரனாக கதிர்காமம்‌, பழனி, 
ஆவினன்குடி, அருணாசலம்‌, கயிலை - இங்கெல்லாம்‌ திக்‌ விஜயம்‌ 
செய்து சினம்‌ தணிந்த பரமகுருவாக அமர்ந்த இடம்‌ திருத்தணிகை ! 
முருகனது அடியார்களை எதிர்க்கும்‌ தீமையை முழுவதுமாக 
அழித்திடும்‌ சக்தியாயுதமான ஞானவேல்‌ வாழ்க ! 
10. Ss feiss பாடல்‌ வரிகளுக்கு 

முருகன்‌ உறையும்‌ கோயில்களும்‌ அவற்றின்‌ 
கோபுரங்களின்‌ அழகும்‌, தீர்த்தங்களின்‌ சிறப்பும்‌ எப்படி வர்ணிப்பது. 

75 


ட தைக கனை... அணை யை 


“aa 


ண 3 
மயிலேறிவரும்‌ வடிவேலன்‌ யாருடைய மருமகன்‌? ஒருமுறை யானை 
ஒன்று திருமாலைப்‌ பூசிக்கத்‌ தாமரை மலர்‌ பறித்தபோது, முதலை 
ஒன்று காலைக்‌ கவ்வ, ஆதிமூலமே எனக்கதறிய யானையைக்‌ 
காப்பாற்றியவன்‌ திருமால்‌. திருமால்‌ மருகன்‌ முருகன்‌. முருகனோ 
பரமேசுவரன்‌ தந்த பரமானந்த சச்சிதானந்த ஸ்வரூபன்‌. முருகனது 
அடியார்களை எதிர்க்கும்‌ தீமையை முழுவதுமாக அழித்திடும்‌ 
சக்தியாயுதமான ஞானவேல்‌ வாழ்க ! 


உ சத்ரு சங்கார வேற்‌ பதிகம்‌ - விளக்க உரை முற்றிற்று ... 
வேலுண்டு வினையில்லை ! ... மயிலுண்டு பயமில்லை !! 


மூவிரு முகங்கள்‌ போற்றி 
முகம்‌ பொழி கருணை போற்றி 
ஏவரும்‌ துதிக்க நின்ற 
ஈராறு தோள்‌ போற்றி - காஞ்சி 
மாவடி வைக்கும செவ்வேள்‌ 
மலரடி போற்றி - அன்னான்‌ 
சேவலும்‌ மயிலும்‌ போற்றி 
திருக்கைவேல்‌ போற்றி போற்றி. 


ஆறிரு தடந்தோள்‌ வாழ்க! 
ஆறுமுகம்‌ வாழ்க! வெற்பைக்‌ 
கூறுசெய்‌ தனிவேல்‌ வாழ்க! 
குக்குடம்‌ வாழ்க! செவ்வேள்‌ 
ஏறிய மஞ்ஞை வாழ்க! 
யானைதன்‌ அணங்கு வாழ்க! 
மாறிலா வள்ளி வாழ்க! 
வாழ்க சீர்‌ அடியாரெல்லாம்‌. 


ட ததத னவ க கன க தகக ணத கை... 
AL 


மாத்ருபஞ்சகம்‌ 


முன்னுரை 
னான ண்‌ 


ஆதி அந்தம்‌ இல்லாத நமது அனாதியான ஸனாதன தர்மங்களுக்கு 
ஆணிவேராக இருப்பது வேதங்களேயாகும்‌. நமது 
ஆஸ்திகமதங்களுக்கு கர்பாதானம்‌ முதல்‌ 48 ஸம்ஸ்காரங்கள்‌ 
விதிக்கப்பட்டு இருக்கின்றன. நாமகரணம்‌, அன்னப்ராசனம்‌, 
செளளம்‌, உபநயனம்‌, விவாஹம்‌ ஷஷ்டி அப்தபூர்தி, சதாபிஷேகம்‌ 
முதலிய கர்மாக்களை செய்வதற்காக விவரமான ப்ரயோக 
புஸ்தகங்கள்‌ உள்ளன. அதே போல்‌ மரணத்திற்கு பிறகு செய்யும்‌ 
கர்மாக்களைப்‌ பற்றி விஸ்தாரமான தர்மசாஸ்த்ரம்‌, ப்ரயோக 
புஸ்தகங்களும்‌ உள்ளன. அவை விஸ்தாரமான இருப்பதால்‌ என்‌ 
போன்ற ஸாதாரணமானவர்களும்‌ ஜனன-மரண தத்வத்தை 
புரிந்துகொள்ளும்படி எழுதவேண்டும்‌ என்று எனது ஆத்மா 
தூண்டியது. அதனால்‌ இதனை எழுத முயற்சிக்கிறேன்‌. எனது 
முயற்சி பலனாக வேண்டு பொருட்டு இந்த ஜனன-மரண 
தத்வத்தின்‌ தொகுப்பை ஆன்மீக மாதபத்திரிகைகளான வைதிகபநீ, 
அமரபாரதீ, ஜகத்குரு, அம்மன்‌ அருள்‌ முதலிய மாதபத்திரிகையில்‌ 
வெளியிட்டால்‌ ப்ராஹம்ண ஸமூஹத்திற்குச்‌ செய்யும்‌ பெரும்‌ 
ஸேவையாகும்‌. மேலும்‌ உபாத்யாயம்‌ செய்து வைக்கும்‌ 
வாத்தியார்கள்‌ (ப்ருஹஸ்பதிகள்‌) தாங்கள்‌ தங்கள்‌ 
க்ரஹஸத்ர்களுக்கு ஓர்‌ நகல்‌ கொடுத்தால்‌ அதன்மூலம்‌ 
அவர்களுக்கு நம்பிக்கை, பக்தி ச்‌ ச்ரத்தை ஏற்பட்டு அனுஷ்டிப்பார்கள்‌. 
அதன்‌ மூலம்‌ தங்கள்‌ குடும்பங்களும்‌ உலகமனைத்தும்‌ 
ஸகலச்ரேயஸ்களையும்‌ ஸகல மங்களங்களையும்‌ அடைந்து 
பரமக்ஷேமமாக வாழவேண்டும்‌ என்று ப்ரார்த்திறேன்‌. 


கர்மாவில்‌ பூர்ண நம்பிக்கை உடைய பக்தன்‌ 
அடையபலம்‌ ராமகிருஷ்ண தீக்ஷதிர்‌ 


| | எனா எளி எனா || 


ன 
னா [௭௨௭9 

௭ எரா 

பிறப்பும்‌ இறப்பும்‌ 
இதன்‌ தத்துவத்தை அவசியம்‌ தெரிந்து கொள்ளவேண்டும்‌. ஆண்‌ 
பெண்‌ சேர்க்கையால்‌ சுக்தசோணித சங்கமத்தால்‌ ௧௫ 
உண்டாகிறது. அது மாதந்தோறும்‌ எவ்வாறு வளர்கிறது. எந்தஎந்த 
மாதத்தில்‌ கண்‌, காது, மூக்கு, கை, கால்கள்‌ என்னும்‌ அவயவங்கள்‌ 
உண்டாகின்றன. ஆண்‌ - பெண்‌ உருவங்கள்‌ எந்த மாதத்தில்‌ 
தெரியவரும்‌ என்னும்‌ விஷயத்தை வாத்ஸ்யாயன மஹரிஷி தனது 
காமசூத்ரம்‌ என்னும்‌ நூலில்‌ விஸ்தாரமாக விளக்கியுள்ளார்‌. 


அதேபோல மனிதன்‌ இறந்தது முதல்‌ 12 நாட்கள்‌ வரை அந்த ஆத்மா 
எப்படி வளர்கிறது. 10 நாட்களில்‌ கை, கால்கள்‌ முதலிய 
அவயவங்கள்‌ எவ்வாறு உண்டாகின்றன. 10ம்‌ நாளன்று 
பூர்ணசரீரமாகும்‌ இந்த ஆத்மா 12ம்‌ நாள்‌ எவ்வாறு பித்ருக்களின்‌ 
கூட்டத்தில்‌ சேருகிறது. அதற்காக நாம்‌ என்னென்ன கர்மாக்கள்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதைப்பற்றி தர்மசாஸ்த்திர நூல்களும்‌, 
ஸ்ரீகருடபுராணமும்‌ தெளிவாக எடுத்துரைக்கிறது. 


உலகில்‌ சலிக்காததும்‌, போதும்‌ என்று தோன்றாத விஷயங்கள்‌ 
இரண்டு உண்டு. ஒன்று ஸ்ரீமத்‌ ராமாயணத்தை எத்தனை முறை 
எத்தனை பேரிடம்‌ கேட்டாலும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ கேட்கத்‌ 
தோன்றும்‌. அதுபோல தாய்‌-தந்தையரின்‌ அன்பும்‌ எவ்வளவு தான்‌ 
நமக்கு கிடைத்தாலும்‌ இன்னும்‌ இன்னும்‌ என்று மனம்‌ எங்கும்‌. தாய்‌ 
தந்தையர்கள்‌ எத்தனை ஆண்டுகாலம்‌ நம்மோடு வாழ்ந்தாலும்‌ 
போதும்‌ என்று தோன்றாது. ஜனனம்‌ மரணம்‌ ஆகிய இரண்டும்‌ 
ஒன்றையொன்று பிரியாது. நாம்‌ பிறக்கும்‌ போதே நமது மரணமும்‌ 
பிறந்துவிடுகிறது. அதாவது நிச்சயிக்கப்படுகிறது. இதற்கு யாரும்‌ 
விதிவிலக்கல்ல. பிறந்தவரெல்லாம்‌ ஒருநாள்‌ நிச்சயம்‌ இறந்தாக 
வேண்டும்‌ என்ற நியதியை யாராலும்‌ மாற்ற இயலாது என்ற 
தத்துவத்தை மனதில்‌ கொண்டு மாதா-பிதா-உற்றார்‌ 
உறவினர்களின்‌ மரணத்தால்‌ ஏற்படும்‌ துக்கத்தை சமாதானம்‌ 
செய்து கொண்டு துக்கத்தில்‌ உழன்று கிடக்கும்‌ மற்றவர்களையும்‌ 


9 78 2 


சப்ப பவே ப பப பட 
சமாதானம்‌ செய்வித்து மேற்கொண்டு நடக்கவேண்டிய 
கர்மாக்களையும்‌ கடமைகளையும்‌ முறைப்படி ச்ரத்தையுடன்‌ 
செய்யவேண்டும்‌. இந்த நியதி நமக்கு மட்டுமல்ல, சகலத்தையும்‌ 
துறந்த ஸ்ரீஆதிசங்கர பகவத்பாதர்‌ அவர்களும்‌ தனது தாயாரின்‌ 
வயோகத்தை தாங்க முடியாமல்‌ மாத்ருபஞ்சகம்‌ என்னும்‌ ஐந்து 
ஸ்லோகத்தில்‌ கதறி அழுது தனது துக்கத்தை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அத்துணை பெருமை வாய்ந்த மஹானே 
அப்படி இருந்திருக்கிறார்‌ என்றால்‌ நாமெல்லாம்‌ எம்மாத்திரம்‌... 
மரணம்‌ என்றால்‌ அழிவு என்று பொருள்‌. அழிவு என்றால்‌ 
எது அழிகிறது? பஞ்சபூதத்தாலான இந்த சரீரம்‌ தான்‌ அழிகிறது. 
ஆதம்‌ அழிவதில்லை. ஆத்மாவை வெட்ட முடியாது. எரிக்க 
முடியாது, அது அழிவில்லாதது. ஆகவே தான்‌ ஆதமாவை 
நித்யமானது என்று சொல்கிறோம்‌. நாம்‌ எப்படி ஒரு கிழிந்த 
வஸ்திரத்தை நீக்கி புதிய வஸ்திரம்‌ அணிகிறோமோ அதுபோல 
இந்த சரீரத்தின்‌ ஆயுள்‌ முடியும்‌ போது இந்த சரீரத்தை விடுத்து 
ஆதம்‌£ வேறு ஒரு யாதனா சரீரத்தை பிடித்துக்‌ கொண்டுவிடுகிறது. 


நாம்‌ அந்த யாதனா சரீரத்தில்‌ உள்ள அந்த ஆத்மாவை ஒரு 
பாஷாணத்தில்‌ ஆவாஹனம்‌ செய்து 10 தினங்களும்‌ அதற்கு 
வஸ்த்ரோதகமும்‌ திலோதகழும்‌ பிண்டப்ரதானமும்‌ செய்து 
பூஜிக்கிறோம்‌. 10ம்‌ நாள்‌ அது பூர்ணசரீரமாக வளர்ந்து பசி- 
தாகத்தால்‌ தவிக்கும்‌ போது அன்றைய தினத்தில்‌ அன்னம்‌ 
பக்ஷணங்களுடன்‌ ப்ரபூதபலி என்று கொடுத்து பூஜிக்கிறோம்‌. 11ம்‌ 
நாளில்‌ எகோத்திஷ்டம்‌ ஆதி ச்ரார்த்தம்‌ எனப்படும்‌ முதல்‌ ச்ரார்த்தம்‌ 
செய்கிறோம்‌. 12ம்‌ நாளில்‌ சபிண்டீகரணம்‌ என்று இந்த ஆதமாவை 
வசு-ருத்ர-ஆதித்ய ரூபமாய்‌ விளங்கும்‌ நம்‌ பித்ருக்களின்‌ 
கூட்டத்தில்‌ சேர்ந்து தேவதா ஸ்வரூபத்தை அடைந்த அந்த 
ஆதம்‌£விற்கு ஆண்டுதோறும்‌ ப்ரத்யாப்தீக ச்ரார்த்தங்களை 
செய்கிறோம்‌. 


மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும்‌ தனது வாழ்நாளில்‌ 
ஒருமுறையாவது கயா என்னும்‌ புண்யகேஷேத்ரத்திற்கு சென்று 
பல்குனி நதியில்‌ ஸ்நானம்‌ செய்து விஷ்ணுபாதத்தில்‌ பிண்ட 
சமர்ப்பணம்‌ செய்து வடவ்ருக்ஷம்‌ என்னும்‌ ஆலமரத்தினடியில்‌ 
தர்ப்பணம்‌ விட வேண்டும்‌. இவ்வாறு கயாச்ராத்தம்‌ செய்து பித்ரு 


இணவ பவை ட படட மிட. ப ப்படட படல்‌ 
தேவதைகளை த்ருப்தி செய்வித்து அவர்களது ஆசீர்வாதங்களை 
பெறவேண்டும்‌ என்று தர்ம சாஸ்த்திரங்களின்‌ மூலம்‌ மஹரிஷிகள்‌ 
நமக்கு அழுத்தமாகவும்‌ ஆழமாகவும்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
இதுவே நமது ஸநாதன தர்மத்தின்‌ சிறப்பாகும்‌. இதன்படியே நமது 
முன்னோர்களும்‌ அனுஷ்டித்து காட்டியிருக்கிறார்கள்‌. அதையே 
நாமும்‌ வாழையடி வாழையாக அனுபவித்து வருகிறோம்‌. 


நெய்‌ முதலியவற்றை எவ்வாறு ஹோமத்ரவ்யம்‌ 
என்கிறோமோ அவ்வாறாக இந்த பஞ்சபூத சரீரத்தையே ஒரு 
ஹோமத்ரவ்யம்‌ என்கிறோம்‌ அவ்வாறாக இந்த பஞ்சபூத 
சரீரத்தையே ஒரு ஹோமத்ரவ்யமாக கருதவேண்டும்‌ என்று 
தர்மசாஸ்திரம்‌ கூறுகிறது. ஆகவே நிறைய கட்டைகளை சேர்த்து 
அதில்‌ அக்னியை இட்டு அந்த அக்னியில்‌ இந்த சரீரத்தை 
ஆஹூதியாக ஸமர்ப்பிக்க வேண்டும்‌. மின்சாரத்தில்‌ எரிக்கக்‌ 
கூடாது. அது மிகவும்‌ தவறாகும்‌. ஆகவே நம்‌ முன்னோர்களின்‌ 
வழியிலேயே சென்று அவர்கள்‌ அனுஷ்டித்ததையே நாமும்‌ 
அனுஷ்டித்து மாத்ரு-பித்ரு தேவதைகளின்‌ அருளாசிகளைப்‌ பெற்று 
ஐஹகி ஆமுஷ்மிக பலன்களையும்‌ ஜன்மம்‌ எடுத்து பயனையும்‌ 
அடைவோமாக என்று ப்ரார்த்திப்போம்‌. 


எணணிஎ: சரமஸ்லோகம்‌ வாசிக்கும்‌ தத்வம்‌ 

பிறந்த உடன்‌ எழுதுவது ஜனனஸ்லோகம்‌. ஜனனீ ஜன்ம 
செளக்யாணம்‌ வர்தனீ குல ஸம்பதாம்‌ பதவீ பூர்வபுண்யானாம்‌ 
லிக்யதே ஜன்மபத்திரிகா என்று எழுதுவது ஸம்பரதாயம்‌. இறந்த 
பிறகு எழுதுவது சரமஸ்லோகம்‌. சரமம்‌ என்றால்‌ முடிவு என்று 
பொருள்‌. அதாவது வாழ்க்கையின்‌ முடிவில்‌ எழுதுவது என்று 
பொருள்‌. சரம ஸ்லோகத்தை இறந்தவர்கள்‌ 10வது தினம்‌ 
மாலையிலோ அல்லது 13வது சுபஸ்வீகரண தினம்‌ ஹோமம்‌ 
முடிந்தோ வாசிப்பது என்ற ஒரு ஸம்ப்ரதாயங்களும்‌ உள்ளன. 


சரமஸ்லோகம்‌ படிக்க வேண்டும்‌ என்பதற்கான ப்ரமாணம்‌ 

ஆதாரம்‌ பகவான்‌ வ்யாஸர்‌ எழுதிய கருடபுராணம்‌ தான்‌. இதன்‌ 

விளக்கத்தை ஒர்‌ கதையின்‌ மூலம்‌ கருடபுராணம்‌ விளக்கமாக 

தெரிவிக்கிறது. தர்ம க்ஷரதி கீர்த்தனாத்‌ என்கிறது தர்மசாஸ்திரம்‌. 

அதாவது ஒருவன்‌ தான்‌ செய்த தர்மங்களை தானே சொன்னால்‌ 
80. 


"கைய பவனா வப இ றன்னை அம்பலத்தே 


ண 10.07 பவட பபப வையயல்‌ 


அவை அழிந்துவிடும்‌ அவைகளை பிறர்‌ சொன்னால்‌ பத்து நூறு 
ஆயிரமாக வளர்ந்து இறந்தவர்களுக்கு நற்கதியை அளிக்கிறது 
என்று தர்மசாஸ்திரம்‌ கூறுகிறது. 


அதைப்‌ பற்றிய கதை - நமது புனித பாரதபூமியில்‌ 
இந்த்ரத்யும்னன்‌ என்னும்‌ ஒர்‌ அரசன்‌ ஆண்டு வந்தான்‌. அவன்‌ தன்‌ 
வாழ்நாளில்‌ கணக்கில்‌ அடங்காத தர்மங்களை செய்துவந்தான்‌ 
பிறந்தவன்‌ ஒர்‌ நாள்‌ இறந்தாக வேண்டும்‌ என்ற நியதியின்படி 
ஒருநாள்‌ இறந்தான்‌ அவன்‌ செய்த தர்மங்களுக்காக அவனுக்கு 
ப்ரம்ஹலோகமே கிடைத்து. ப்ரம்ஹலோகம்‌ சென்றான்‌. ப்ரம்ஹா 
உடன்‌ ஸரிஸமமாக பேச தொடங்கினான்‌. ப்ரம்ஹாவின்‌ புத்ரன்‌ 
நாரதருக்கு இது பிடிக்கவில்லை. நம்‌ தகப்பனார்‌ முன்‌ இந்த்ராதி 
தேவர்களும்‌ கைகட்டி வாய்பொத்தி நிற்பது வழக்கம்‌ இவன்‌ 
ஸாதாரண மனிதன்‌ என்று நினைத்து இவனுக்கு புத்தி புகட்ட 
நினைத்து அவன்‌ அருகில்‌ சென்று தாங்கள்‌ யாரோ என்று 
விசாரிக்க ஆரம்பித்தார்‌ அவன்‌ என்னை தெரியாதா, நான்‌ 
மஹாராஜா இநத்ரத்யும்னன்‌, நான்‌ இவ்வளவு தர்மங்கள்‌ 
செய்துள்ளேன்‌. என்னை தெரியாதவர்களே கிடையாது என்று கூறி 
தான்‌ செய்த தர்மங்களை கூறினான்‌. தர்ம க்ஷரதி கீர்த்தனாத்‌ என்ற 
தர்மசாஸ்த்ரபடி எல்லாதர்மங்களும்‌ அழிந்துவிட்டன க்ஷீணே புண்யே 
மர்த்யலோகம்‌ தான்‌ வர வேண்டும்‌ அதன்படி பூலோகம்‌ 
அனுப்பப்பட்டான்‌. அப்போது அவன்‌ ப்ரம்ஹவிடம்‌ வேண்டினான்‌ 
நுணலும்‌ தன்‌ வாயால்‌ கெட்டது என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு 
என்னை நானே அழித்துக்‌ கொண்டேன்‌ என்னை மன்னித்து அருள 
வேண்டும்‌ என்று வேண்டினான்‌. ப்ரம்ஹவும்‌ நீ பூலோகம்‌ சென்று 
உனது தர்மங்களை பிறர்‌ சொன்னால்‌ ஆயிரமாக வளர்ந்து மீண்டும்‌ 
உனக்கும்‌ இந்த உலகம்‌ கிடைக்கும்‌ என்று அருள்‌ புரிந்தார்‌. 


அரசனும்‌ பூலோகம்‌ வந்தான்‌. தான்‌ ராஜ்ஜியபரிபாலனம்‌ 
செய்த இடமாகவே தெரியவில்லை. காடு இருந்த இடம்‌ நாடு, நாடு 
இருந்த இடம்‌ காடு இப்படியாக மாறி இருப்பதைக்‌ கண்டு 
திகைத்துப்‌ போனான்‌. அதாவது அவன்‌ செய்த தர்மங்களை சொல்ல 
ப்ரம்ஹதேவருக்கு ஒருநாள்‌ ஆயிற்று அப்படி என்றால்‌ 4 யுகங்கள்‌ 


ம்‌ 81 2 


ட கண க க ன அ ன“அன“ற னை 
முடிந்துவிட்டன. பூலோகம்‌ வந்த அரசன்‌ தன்னைப்‌ பற்றி 
சொல்வதறகான ஒருவரை தேடி அலைந்து கொண்டு வந்த ஸமயம்‌ 
சிரஞ்சீவியான மார்கண்டேயரை ஸந்தித்து தன்னைப்‌ பற்றி 
சொல்லும்படி வேண்டினான்‌. அவர்‌ நான்‌ ஒரு யுகம்‌ தான்‌ சிரஞ்சீவி 
எனக்கு உன்னைப்‌ பற்றி தெரியாது, இரண்டுயுகம்‌ சிரஞ்சீவி என்‌ 
அண்ணன்‌ ஸ்வேதாங்கன்‌ என்பவர்‌ கொக்கு உருவில்‌ உள்ளார்‌ 
என்று அழைத்துச்‌ சென்றார்‌. 


அவர்‌ நான்‌ இரண்டு யுகம்‌ தான்‌ சிரஞ்சீவி. எனக்கு 
உன்னைப்‌ பற்றி தெரியாது மூன்று யுகம்‌ சிரஞ்சீவியான எனது 
அண்ணன்‌ உலூகபட்டர்‌ என்பவர்‌ கோட்டான்‌ வடிவில்‌ உள்ளார்‌ 
என்று அங்கு அழைத்துச்‌ சென்றார்‌. அவர்‌ பார்த்தார்‌. நான்‌ மூன்று 
யுகம்‌ தான்‌ சிரஞ்சீவி. என்‌ காலத்தில்‌ இந்த ராஜா இல்லை. எனக்கு 
இவரைப்‌ பற்றி தெரியாது நான்கு யுகம்‌ அதாவது ஒரு கல்பம்‌ 
சிரஞ்சீவியாக எனது அண்ணன்‌ ஆமை வடிவத்தில்‌ கூர்மாசாரியாக 
அரசனின்‌ தர்மங்களை எடுத்துக்‌ கூற தர்மங்கள்‌ பன்மடங்கு 
வளர்ந்தது. நாரதமஹரிஷியே புஷ்பகவிமானத்துடன்‌ வந்து இந்த 
ராஜாவை ப்ரம்ஹலோகம்‌ அழைத்துச்‌ சென்றார்‌ என்பது சரித்திரம்‌. 


ஆகவே இறந்தவர்களைப்‌ பற்றி ஸ்லோகம்‌ எழுதி 
அவர்களின்‌ தார்மிக குணங்களை பிறர்‌ சொன்னால்‌ பன்மடங்கு 
வளர்ந்து அவர்களுக்கு நற்கதி கிடைக்கிறது என்ற சாஸ்த்திரப்படி 
பந்துக்கள்‌ நண்பர்கள்‌ அனைவரும்‌ சேர்ந்து சரமஸ்லோகத்தை 
எழுதி இறந்தவர்களின்‌ குணங்களை சொன்னால்‌ 
வேதப்ராம்மணர்கள்‌ அதனை ததாஸ்து என்று ஆமோதிக்க 
இறந்தவர்களுக்கு நற்கதி கிடைக்கிறது என்பது நிச்சயம்‌ என்ற 
பூர்ண நம்பிக்கையில்‌ இன்றும்‌ இதனை அனுஷ்டித்து வருகிறோம்‌. 
மேலும்‌ தொடர்ந்து அனுஷ்டிப்போம்‌. 


ட்‌ 82 2 


AA | ள்ளி எள்‌ எ: || 
|| சாரா || 
மாத்ருபஞ்சகம்‌ 
சான்‌ எக்‌ ண்ண ஏளன 
ரன்‌ எரர்‌ எணளி என எ ஈர்‌ | 
கணா ௪ எள்ள கான எனாளள்‌ 
எர ண்ணி ள்‌ என்‌ என்‌ ர: | 


ஆஸ்தாம்‌ தாவதீ'யம்‌ ப்ரஸுதிஸமயே து'ர்வாராலல்யதா” 
நைருச்யம்‌ தநுஸோஷணம்‌ மலமயீ ஸய்யா 4 ஸாம்வத்ஸரீ 
ஏகஸ்யாபி ௪ கர்ப£பாரப£ரணக்கேஸஸ்ய யஸ்யாக்ஷமோ 

தா தும்‌ நிஷ்க்ருதிமுந்நதோபி தநயஸ்தஸ்யை ஜநந்யை நம : 


தாயே! கர்ப்பம்‌ தரித்தும்‌ மசக்கை ஏற்பட்டு வாந்தி 
செய்தீர்களே ! அதற்கு பதில்‌ செய்யமுடியுமா? சில மாதங்களானதும்‌ 
விளக்கெண்ணெயில்‌ கஷாயம்‌ செய்து சாப்பிட்டீர்களே! அதற்கு 
பதில்‌ செய்ய முடியுமா? ஐந்து மாதங்களானதும்‌ உப்பு காரம்‌ 
குறைத்து ஆஹாரம்‌ செய்தீர்களே ! அதற்கு பதில்‌ செய்ய முடியுமா? 
ஏழுமாதமானதும்‌ குழந்தையான நான்‌ கர்பத்தில்‌ அசைய 
ஆரம்பித்ததும்‌ என்‌ மீது அடிபடுமோ என்று மல்லாந்து படுத்து 
பெருமூச்சு விட்டீர்களே! அதற்கு பதில்‌ செய்ய முடியுமா? 
ப்ரலவஸமயத்தில்‌ ப்ரஸூதிவாதம்‌ என்னைக்‌ கொண்டு வராமல்‌ 
அலறினீர்களே! அதற்கு பதில்‌ செய்ய முடியுமா? 
குழந்தைப்பருவத்தில்‌ தங்கள்‌ படுக்கையில்‌ மலஜலம்‌ கழித்து தங்கள்‌ 
படுக்கையை ஆபாஸம்‌ செய்த என்‌ முகத்தைப்பார்த்து 
சிரித்தீர்களே ! அதற்கு பதில்‌ செய்ய முடியுமா? என்னை கர்பத்தில்‌ 
தரித்தது முதல்‌ துறவியாக்கிய வரையில்‌ ஒன்றுக்கு கூட என்னால்‌ 
பதில்‌ செய்ய முடியவில்லை. இந்த நமஸ்காரம்‌ தான்‌ என்று 
அன்னையின்‌ பாதங்களில்‌ கண்ணீர்‌ வடித்து நமஸ்கரித்தார்‌. 


83 2 


ரண ன ன வக்க ன அ அ“ ன“ ன “அ “அனை... 
TFTA எள்‌ எ 

அணிக்‌ ரான்‌ எர்‌ அன்‌ 
TENA என்ரான்‌ எண 

எரி₹ wore எரு Tom: || 
கு ருகுலமுபஸ்ரித்யஸ்வப்நகாலேபி த்ருஷ்ட்வா 
யதிஸமுசிதவேஷம்‌ ப்ராருதோ' மாம்‌ த்வமுச்சை 
கு“ருகுலமத” ஸர்வம்‌ ப்ராருதத்தே ஸமக்ஷம்‌ 
ஸபதி சரணயோஸ்தே மாதுரஸ்து ப்ரணாம 

ஒரு ஸமயம்‌ ஆசார்யாளின்‌ தாயாரான ஆர்யாம்பாள்‌, 

குருகுலம்‌ சென்று குழந்தையை கட்டியணைத்துக்‌ கதறினாள்‌. 
அப்பொழுது குருமார்கள்‌ வந்து கேட்டதற்கு இன்று 
விடியற்காலையில்‌ என்‌ குழந்தை துறவியானதாக ஸ்வப்னம்‌ 
கண்டேன்‌ என கூறினாள்‌. அதைக்கேட்ட குருமார்களும்‌ 
கதறினார்கள்‌. அப்படிப்பட்ட தாயின்‌ சரணங்களுக்கு நமஸ்காரங்கள்‌ 


எ ர Ta எரா? Ta எ 

எள ரி என ராக்‌ என்ர | 
என சான்‌ என்னா? எச]: 

என எரி என்க ன்‌ சாரை ॥ 3 ॥ 


ந தத்தம்‌ மாதஸ்தே மரணஸமயே தோயமபி வா 
ஸ்வதா” வா நோ தத்தா மரணதி'வஸே ஸராத்‌'த'விதி'நா 
ந ஜப்த்வா மாதஸ்தே மரணஸமயே தாரகமநு 
அகாலே ஸம்ப்ராப்தே மயி குரு த3யாம்‌ மாதுரதுலாம்‌ 

தாயே! மரண ஸமயத்தில்‌ நான்‌ தங்களின்‌ வாயில்‌ 
ஜலங்கூட விடவில்லையே. நான்‌ துறவியாகிவிட்டதனால்‌ இனி 
ச்ராத்தம்‌ கூட செய்ய அதிகாரம்‌ இல்லையே. கடைசிக்காலத்தில்‌ 
தாயின்‌ தலைமை மடிமீது வைத்துக்கொண்டு வலதுகாதில்‌ 
தாரகநாமம்‌ ஜபிக்க வேண்டுமே. அதுவும்‌ நான்‌ செய்யவில்லையே. 
என்‌ ஸந்யாஸம்‌ வீணாகாமல்‌ அருள்‌ புரியவேண்டுமென்று 
நமஸ்கரித்து ப்ரார்த்திக்கிறேன்‌. 


கவ்விக்‌ படட 


உப பபப பபப பப பட 


(வாயில்‌ அரிசியைப்‌ போட்டபின்‌ ஸ்ரீபகவத்பாதர்கள்‌ கூறியது) 
னன்ன 7A Tf என ளின்‌ எ! எ | 
வண்ணா எர ரா: சோம்‌ எனம ஏன ॥ 
முகத்ரமணிஸ்த்வம்நயநம்‌ மமேதி 
ராஜேதி ஜீவேதி சிர ஸுத த்வம்‌ 
இத்யுக்தவத்யாஸத்வ வாசி மாத 
த'தா'ம்யம்‌ தண்டு'லமேவ ஸுஷ்கம்‌ 

தாயே! நான்‌ குழந்தையாக இருந்தபோது என்னை மடியில்‌ 
வைத்துக்கொண்டு மணியே! கண்ணே! முத்தே! ராஜாவே! 
என்றெல்லாம்‌ கொஞ்சி கோவில்‌ கோவிலாகச்‌ சென்று என்‌ 
குழந்தை சிரஞ்சீவியாக இருக்க வேண்டுமென்று ப்ரார்த்தனை 
செய்தீர்களே. அந்த வாய்க்கு வறட்டரிசியைப்போடுகிறேன்‌ என்றார்‌. 
சள எர ௭ எர எனம எனி 39: | 
னின்‌ ர EX Yara என்‌ என்‌ பரின எச: || 


அம்பே'தி தாதேதி ஸிவேதி தஸ்மின்‌ 
ப்ரஸூதிகாலே யத'வோச உச்சை 
க்ருஷ்ணேதி கோவிந்த! ஹரே முகந்தேதி 
ஜநந்யை அஹோ ரசிதோயமஞ்ஜலி 


அம்மா! அப்பா! சிவனே! க்ருஷ்ணா! கோவிந்தா! ஹரே! 
முகுந்தா! என்றெல்லாம்‌ தாங்கள்‌ பிரஸவ காலத்தில்‌ வேதனையால்‌ 
அலறினீர்களே! அந்த ஒரு கத்தலுக்கு தான்‌ கைம்மாறு 
செய்யமுடியுமா? அத்தகைய தாய்க்கு இந்த நமஸ்காரம்‌ !. 

இந்த ச்லோகங்களைப்‌ படிப்பதினால்‌ தான்‌ தாயே 
தெய்வமென்று தெரியும்‌. அதனால்தான்‌ தாய்க்கு மேற்பட்ட 
தெய்வமுமில்லை காயத்ரிக்கு மேற்ப்பட்ட மந்தர்முமில்லை என்று 
சாஸ்த்ரம்‌ கூறுகிறது. 

॥ எ ராண: ஏ என; எ நார சர்‌ எ || 


அப பபப வி அ அ அ அ பப து 


காஞ்சி காமகோடி 
ஸ்ரீ மகாஸ்வாமிகளின்‌ அறிவுரை 


ஸந்தியாவந்தனம்‌ 
(23-11-1932) 


தனுர்வேதத்தில்‌ அஸ்திரம்‌ சாஸ்திரம்‌ என்று இரண்டு வகை 
ஆயுதங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன என்றும்‌, அஸ்திரம்‌ 
மந்திரபூர்வமாக ஒரு பதார்த்தத்தை விட்டால்‌ எதன்மேல்‌ 
விடுகிறோமோ, அது நாசமடையும்‌ என்றும்‌ அன்றொரு நாள்‌ 
சொன்னேன்‌. நாம்‌ பிரதிதினமும்‌ பண்ண வேண்டிய அஸ்திரப்‌ 
பிரயோகம்‌ ஒன்று இருக்கிறது. அஸுரர்களை நாசம்‌ 
பண்ணுவதற்காகப்‌ பிராம்மணர்கள்‌ தினந்தோறும்‌ ஒர்‌ 
அஸ்திரப்பிரயோகம்‌ பண்ணவேண்டும்‌. அஸ்திரம்‌ என்றால்‌ ஒன்றை 
விட்டு எறிகிறதல்லவா? நம்முடைய புத்தியை ஆசிரயித்திருக்கின்ற 
அஸுரர்கள்‌ தொலைய வேண்டு மென்று ஜலத்தை எறிகிறது. “பாபம்‌, 
பொய்‌ முதலியவை தொலைய வேண்டு மென்று ஜலத்தை 
எறிகிறது. ஞான ஸூரியன்‌ பிரகாசிக்க வேண்டும்‌. அதை 
பிரகாசிக்காமல்‌ பண்ணிக்‌ கொண்டு உள்ளே இருக்கிற 
பிரதிபந்தங்கள்‌ நிவர்த்தியாக வேண்டும்‌” என்று அந்த அஸ்திர 
பிரயோகம்‌ பண்ண வேண்டும்‌. ஒவ்வொருநாளும்‌ மூன்று வேளை 
பண்ண வேண்டும்‌. எந்தக்‌ காரியம்‌ பண்ணினாலும்‌, மூச்சைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டுக்‌ அதைப்‌ பண்ணவேண்டும்‌. அதுதான்‌ 
ஸந்தியாவந்தனத்தில்‌ அர்க்கியம்‌ கொடுப்பது. 

ஒரு காரியத்தை “சிரத்தையாக? ஒருவன்‌ பண்ணினால்‌ 
மூச்சைப்‌ பிடித்துக்‌ கொண்டு பண்ணுகிறான்‌' என்று 
சொல்லுகிறோம்‌. இந்தக்‌ காரியத்தையும்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு பண்ண வேண்டும்‌. தினந்தோறும்‌ இதைப்‌ பண்ணி 
வந்தால்‌ அந்தச்‌ சத்ருக்கள்‌ நாசமாய்ப்‌ போய்‌ விடுவார்கள்‌. இது 
பண்ணுவதற்கு முதலில்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இப்பொழுது, நாம்‌ மூச்சைத்‌ தான்‌ பிடிக்கிறோம்‌. “நாசிகாம்‌ ஆயம்ய” 
என்று சொல்லுவதில்லை. “ப்ராணான்‌ ஆயம்ய' என்றுதான்‌ 
சொல்லியிருக்கிறது. 


ண னன அ ணை. ப அண கைக்‌ 


௮ A © 


எந்தக்‌ காரியம்‌ பண்ணினாலும்‌ மனது ஒருமைப்பட 
வேண்டும்‌. ஜலத்தைக்‌ கொண்டு அஸ்திரப்‌ பிரயோகம்‌ செய்வதற்கு 
மனது ஒருமைப்பட வேண்டும்‌. அதற்காகத்‌ தான்‌ மூச்சைப்‌ பிடிக்க 
வேண்டும்‌. மூச்சைப்‌ பிடித்தால்‌ மனது எப்படி நிற்கும்‌? மனது நிற்கிற 
பொழுது மூச்சு நிற்கிறதல்லவா? பெரிய ஆச்சரியம்‌ உண்டாகிறது. 
பெரிய துன்பம்‌ வருகிறது, பெரிய சந்தோஷம்‌ ஏற்படுகிறது; 
அப்பொழுது மனது லயித்துப்‌ போய்‌ ஏகாந்தமாக நிற்கிறது. ஹா! 
என்று கொஞ்ச நேரம்‌ நின்று போய்விடுகிறது. அப்புறம்‌ வேகமாக 
ஒடுகிறது. நாமாக அதை நிறுத்தவில்லை. இது தானாக நிற்கிறது. 
மனது அதிலே ஈடுபட்டு நின்றுவிடுகிறது. பின்பு பெருமூச்சு 
விடுகிறோம்‌. எதற்காக? முன்பு விடாத மூச்சையும்‌ சேர்த்து 
விடுகிறோம்‌. மனது ஒருமைப்படுகிற போது மூச்சு நிற்கிறது. மூச்சு 
நின்றால்‌ மனது ஒருமைப்படும்‌. 


நாம்‌ அர்க்கியம்‌ விடும்போது சித்தைகாக்கிரியத்தோடு விட 
வேண்டும்‌. பிராணாயாமம்‌ பண்ணினால்‌ சித்தை காக்கிரியம்‌ 
உண்டாகும்‌. அதை நிறையப்‌ பண்ணுவது யோகத்திற்கு; அது 
கஷ்டமானது; உபதேசத்தின்படி செய்ய வேண்டியது. நாம்‌ 
அதிகமாகப்‌ பண்ணினால்‌ பத்துத்‌ தடவை தான்‌ பண்ணுகிறோம்‌. 
மூன்று பண்ணு என்று சிலவற்றிற்கு நியமம்‌ ஏற்பட்டிருக்கிறது. சிறு 
வயதில்‌ உப நயனமான காலம்‌ முதற்கொண்டு சிரமமாக நாம்‌ 
பிராணாயாமம்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்திருந்தால்‌, இத்தனை 
நாளில்‌ யோகீசுவராக இருப்போம்‌. பண்ணுகிறதைச்‌ சரியாகப்‌ 
பண்ண வேண்டுமல்லவா? அரை நிமிஷம்‌ பிராணன்‌ நிற்கப்‌ பண்ண 
வேண்டும்‌. அதிகமாக வேண்டாம்‌. சரீரத்துக்குத்‌ தகுந்தாற்‌ போல 
செய்யலாம்‌. பிராணன்‌ நின்றால்‌ மனது நிற்கும்‌. அது நின்றால்‌ நாம்‌ 
விடுகிற ஜலம்‌ அஸ்திரமாகும்‌. ஸந்தி பண்ணி ஆரம்ப முதல்‌ கடைசி 
வரையில்‌ பரமேசுவரார்ப்பணம்‌ பண்ண வேண்டும்‌. அர்க்கியமாகிய 
அஸ்திரப்‌ பிரயோகத்தைப்‌ பண்ண வேண்டும்‌. பின்பு காயத்ரீ 
பண்ண வேண்டும்‌. பிராணாயாமத்தைக்‌ கூடிய வரையிற்‌ பண்ண 
வேண்டும்‌; கொஞ்சம்‌ நிறுத்துகிறது. பின்பு விடுகிறது என்ற 
அளவில்‌ இருந்தாலே போதும்‌. அதிகம்‌ வேண்டாம்‌. ஸங்கல்பம்‌, 
மார்ஜனம்‌, பிராசனம்‌, அர்க்கியப்பிரதானம்‌, ஜபம்‌ ஸ்தோத்திரம்‌, 
அபிவாதனம்‌ இவ்வளவும்‌ பரமேஜவரனுடைய அநுக்கிரஹம்‌ 
பெறுவதற்காகப்‌ பண்ணுகிறேனென்று சொல்லிச்‌ செய்ய வேண்டும்‌. 
ஸங்கல்பம்‌ என்பது அதுதான்‌. அப்புறம்‌ மார்ஜன்‌ மந்திரம்‌ சொல்லித்‌ 
தீர்த்தத்தைப்‌ புரோஷணம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

87 


ண ன ணை... க க கயை 


ட. அணை ன்‌ அ அன க்‌ ௮ 


ஆய படவி பப ப பபப 
இவ்வளவுக்கும்‌ பிரணாயாமம்‌ முக்கிய அங்கம்‌. திரிகாலங்களிலும்‌ 
ஸ்வல்பம்‌ பண்ண வேண்டும்‌. அதிகமாகப்‌ பண்ணினால்தான்‌ 
உபத்திரவம்‌ உண்டாகும்‌. அதற்கு குரு வேண்டும்‌. தினந்தோறும்‌ 
பண்ண வேண்டியதால்‌, ரோகிஷ்டன்‌ கூடப்‌ பண்ண 
வேண்டியிருப்பதால்‌, உபத்திரவம்‌ இராது. 


மனோவாக்காயங்களால்‌ பாபம்‌ பண்ணியிருக்கிறோம்‌. அந்த 
மூன்றினாலும்‌ செய்யும்‌ கர்மாக்களால்‌ அந்தப்‌ பாபத்தைப்‌ போக்கிக்‌ 
கொள்ளவேண்டுமென்று முன்பு சொல்லி இருக்கிறேன்‌. 
ஸந்தியாவந்தனத்தில்‌, வாக்கினால்‌ மந்திரம்‌ சொல்லுகிறோம்‌; 
காயத்ரீ ஜபத்தை மனதினால்‌ தியானித்துப்‌ பண்ணுகிறோம்‌; 
மார்ஜனம்‌ முதலியவைகளால்‌ காயசுத்தி உண்டாகிறது, 
இவைகளைத்‌ தவிர கர்மயோக பக்தியோக ஞானயோக ரூபமாகவும்‌ 
ஸந்தியாவந்தனம்‌ இருக்கிறது. ஸந்தியாவந்தனம்‌ பண்ண 
அவரவர்கள்‌ தங்கள்‌ தங்களுக்கென்று ஒவ்வொரு பாத்திரம்‌ 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌. அதிலே ஸந்தியாவந்தனம்‌ பண்ண 
வேண்டும்‌. பிராணாயாமம்‌ அவசியம்‌ பண்ண வேண்டும்‌. 
ஸந்திதயாவந்தனத்தை அவஸரமாகப்‌ பண்ணக்கூடாது. 


ஸரியான காலத்தில்‌ உசிதமாக ஸந்தியா நுஷ்டானம்‌ 
பண்ணினதால்தான்‌ பலர்‌ ரிஷிகள்‌ ஆனார்கள்‌. அபிவானதத்தில்‌ 
எந்த மஹரிஷியினுடைய ஸந்ததியில்‌ பிறந்திருக்கிறோமோ அந்த 
மகரிஷி கோத்திரத்தைச்‌ சொல்லி அன்று முதல்‌ காயத்ரீ 
ஜபிக்கப்பட்டு வருகிறது. அந்த கோத்திரத்தில்‌ பிறந்ததற்காவது 
கர்மா நுஷ்டானங்களைச்‌ செய்ய வேண்டியது நமது கடமை. அந்த 
முதல்‌ ரிஷிக்கு அப்புறம்‌ எவ்வளவோ பேர்‌ இருந்திருக்கிறார்கள்‌. 
திரயார்‌ ஷேயம்‌, பஞ்சார்ஷேயம்‌, ஸப்தார்ஷேயம்‌, ஏகார்ஷேயம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. அந்த அந்த கோத்திரத்தில்‌ அவ்வளவு ரிஷிகள்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌ என்று அதனால்‌ தெரிய வருகிறது. 
ஸ்ரீவத்ஸகோத்ரம்‌ பஞ்சார்ஷேயம்‌. 

தொடர்ச்சியாக வந்த தாரையை நாம்‌ அறுத்து விடக்‌ கூடாது. 
பிராணாயாமத்தோடு சித்தைகாக்கிரியத்தோடு மந்திர 
லோபமில்லாமல்‌ பரமேசுவரார்ப்பணம்‌ பண்ணி எல்லாவற்றையும்‌ 
பண்ண வேண்டும்‌. பக்தி சிரத்தையோடு பண்ண வேண்டும்‌. 
மர்மகலாபத்தோடு பண்ண வேண்டும்‌. பக்தி சிரத்தையோடு பண்ண 
வேண்டும்‌. அர்த்தத்தைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 


$ 88 


இ________ பப பபப படு 
காயத்ரீ 
(23-11-1932) 


காயத்ரீ என்னும்‌ வார்த்தைக்கு எவர்கள்‌ தன்னைக்‌ கானம்‌ 
பண்ணுகிறார்களோ அவர்களை ரவிப்பது என்பது அர்த்தம்‌. 


கானம்‌ பண்ணுவதென்பது பிரேமையுடனும்‌, பக்தியுடனும்‌ 
உச்சரிப்பதாகும்‌. யார்‌ தன்னைப்‌ பயபக்தியுடனும்‌, பிரேமையுடனும்‌ 
உச்சாரணம்‌ செய்கிறார்களோ அவர்களைக்‌ காயத்ரீ மந்திரம்‌ 
ரக்ஷிக்கும்‌. அதனால்‌ அந்தப்‌ பெயர்‌ அதற்கு வந்தது. வேதத்தில்‌ 
காயத்ரீயைப்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ பொழுது “'காயத்ரீம்‌ 
ஸந்தஸாம்மாதா”? என்று இருக்கிறது. சந்தஸ்‌ என்பது வேதம்‌. வேத 
மந்திரங்களுக்கெல்லாம்‌ தாயார்‌ ஸ்தானம்‌ காயத்ரீ என்று வேதம்‌ 
சொல்லுகிறது. சாஸ்திரப்‌ பிரகாரம்‌ செய்ய வேண்டிய 
கார்யங்களுக்கெல்லாம்‌ முக்கியமான காரியம்‌ இது என்று சொல்லும்‌ 
பொழுது வேதம்‌, மந்திரசக்தி குறையாமல்‌ தேஹத்தைச்‌ சுத்தியாக 
வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று வேதம்‌ சொல்லுகிறது. 


தேஹம்‌ ஒருதேவாலயம்‌, ஜீவன்‌ ஈஸ்வரஸ்வரூபம்‌. 
ஆலயத்தில்‌ அசுத்தியோடு போகக்கூடாது. அங்கே அசுத்தமான 
பதார்த்தங்களைக்‌ கொண்டு போகக்‌ கூடாது. மாம்ஸம்‌, சுருட்டு 
முதலியவைகளைக்‌ கொண்டு போனால்‌ அசுத்தம்‌ உண்டாகும்‌. 
ஆகம சாஸ்திரங்களில்‌ தீட்டோடும்‌ தேஹ அசுத்தத்தோடும்‌ போகக்‌ 
கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


அப்படியே தேஹம்‌ ஒரு தேவாலயமானால்‌ அதிலும்‌ 
அசுத்தமான பதார்த்தங்களைச்‌ சேர்க்கக்கூடாது. மந்திர சக்தி 
இருக்கிற தேஹத்தில்‌ அசுத்தியானவைகளைச்‌ சேர்த்தால்‌ அது 
கெட்டுப்போய்விடும்‌. வீட்டுக்கும்‌ தேவாலத்திற்கும்‌ வித்தியாஸம்‌ 
இருக்கிறது. வீட்டிலும்‌ அசுத்தம்‌ பண்ணக்‌ கூடாது; ஆனாலும்‌ 
தேவாலயத்தைப்‌ போல அவ்வளவு கடுமையாக அசுத்தம்‌ வராமல்‌ 
வைத்துக்‌ கொள்ள வேண்டியதில்லை. தேஹங்களுக்குள்‌ சில 
தேஹங்கள்‌ தேவாலயத்தைப்‌ போல இருக்கின்றன. பிராமம்ண 
தேஹங்கள்‌ வேதமந்திர சக்தியை ரக்ஷிக்க வேண்டியவைகளாதலால்‌ 
அதிகமான பரிசுத்தமாக இருக்க வேண்டும்‌. அந்தத்‌ தேஹம்‌ மற்றத்‌ 
தேஹங்களைவிட அதிகமான பரிசுத்தியோடு இருக்க வேண்டும்‌. 
அசுத்தியான பதார்த்தங்களை உள்ளே சேர்க்கக்கூடாது. மந்திர 


ரி ௫ 


*-- டட பட்ட 


சக்தியை ரக்க்ஷித்து அதனால்‌ லோகத்துக்கு நன்மையை 
உண்டாக்கவேண்டுவது பிராம்மணன்‌ கடமை. அவனுடைய தேஹம்‌ 
தேவாலயத்தைப்‌ போல்‌ சுத்தமாக வைத்துக்‌ கொள்ளப்பட 
வேண்டும்‌. அதனால்‌ தான்‌ அவனுக்கு அதிகமான நிபந்தனைகள்‌ 
விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள்‌ அது பண்ணுகிறார்கள்‌; நாமும்‌ 
ஏன்‌ பண்ணக்கூடாது என்று அசுத்தியைத்‌ தரும்‌ காரியங்களை 
பிராம்மணன்‌ பண்ணக்கூடாது. அவர்களெல்லாம்‌ சரீரத்தை 
வைத்துக்‌ கொண்டு ஸந்தோஷமான அனுபவங்களை 
அடைகிறார்களேயென்று நாமும்‌ நமக்குத்‌ தகாதவற்றைச்‌ 
செய்யக்கூடாது. பிராம்மணனுக்குத்‌ தேஹம்‌ ஸந்தோஷத்தை 
அனுபவிப்பதற்காக ஏற்பட்டதல்ல. வேதத்தை ரஷிக்கிற தேஹம்‌ 
அது. அதற்காகத்தான்‌ செலவு பண்ணி உபநயனம்‌ 
முதலியவைகளைச்‌ செய்து கொள்ளுகிறோம்‌. வேத மந்திரங்களை 
ரக்ஷப்பதற்காக அதை வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. தேஹத்தைத்‌ 
தேவாலயமாக வைத்து அதற்குள்‌ ஆசாரத்தை வைத்துக்‌ 
கொள்ளுவதனால்‌ எல்லோருக்கும்‌ ஸெளக்கியம்‌ உண்டாகும்‌. 
“எல்லோரும்‌ தொழில்‌ பண்ணுகிறார்களே! பணம்‌ 
ஸம்பாதிக்கிறார்களே! ஏன்‌ நாம்‌ செய்யக்கூடாது? என்று 
பிராம்மணன்‌ நினைக்கக்‌ கூடாது. நம்முடைய தொழிலை நன்றாகச்‌ 
செய்துவிட்டு அதனோடு கூடக்‌ கொஞ்சம்‌ பிரயத்தனப்‌ 
படவேண்டியதுதான்‌. நிரம்ப பணத்தை ஸம்பாதிக்க வேண்டுமென்று 
அநாசார வழிகளில்‌ பிரவேசிக்கக்‌ கூடாது. பிராம்மணர்களுக்குத்‌ 
தாரியத்திரியம்‌ வேண்டியதுதான்‌. கண்ட தேசங்களுக்குச்‌ சென்று 
ஆசார அநுஷ்டானங்களை விட்டு விட்டு ஸம்பாதிக்காவிட்டால்‌ 
ஒன்றும்‌ முடியாது என்பது இல்லை. நம்முடைய மந்திர சக்தியைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொண்டு நம்முடைய தர்மத்தை அநுஷ்டிப்பது முதல்‌ 
கடமை. பணம்‌ ஸம்பாதிப்பது இரண்டாவது தான்‌. 


மந்திரசக்தி என்ற அக்கினியை நாம்‌ காப்பாற்றிக்‌ கொண்டு 
வந்தால்‌ அது எல்லோருக்கும்‌ க்ஷேத்தை உண்டாக்கும்‌. 
எல்லோருக்கும்‌ கஷ்டம்‌ வந்தால்‌ நிவர்த்திக்கும்‌ சக்தி இருக்க 
வேண்டும்‌. யாராவது கஷ்ட காலத்தில்‌ வந்து பிரார்த்தித்தால்‌ ““நீ 
பண்ணுவதைத்‌ தான்‌ நானும்‌ பண்ணுகிறேன்‌. உனக்கு இருக்கிற 
சக்திதான்‌ எனக்கும்‌ இருக்கிறது.'” என்று சொன்னால்‌ அவன்‌ 
பிரார்த்தித்ததற்குப்‌ பிரயோஜனம்‌ இல்லை. மந்திர சக்தியாகிய 
அக்னி இப்பொழுது அணைத்திருக்கிறது. தேஹம்‌ விகாரம்‌ 


90 


ண அ அ னை ப °C கணண ன ன வைன்‌ 


உப வவ அ அப பப 
ஆய்விட்டது. அசுத்தமான பதார்த்தங்கள்‌ சேர்க்கப்படுகின்றன. 
ஆனால்‌ ஒரு பொறி மட்டும்‌ அணையாமல்‌ இருக்கிறது. அதை 
விருத்தி பண்ண வேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ எப்பொழுதாவது 
பற்றிக்கொள்ளும்‌. அந்த நெருப்புப்‌ பொறிதான்‌ காயத்ரீ. அது 
பரம்பரையாக வந்திருக்கிறது. மூன்று தலைமுறையாக காயத்ரீயை 
விட்டுவிட்டால்‌ அவன்‌ பிராம்மணனாக மாட்டான்‌. 
அப்பேர்ப்பட்டவர்கள்‌ இருக்கிற தெரு அக்கிரஹாரம்‌ ஆகாது. அது 
குடியானவர்தெருதான்‌. ஆனால்‌ இன்னும்‌ மூன்று தலைமுறை 
ஆகவில்லை. ஆகையால்‌ இன்னும்‌ பிராம்மணர்கள்‌ என்று தான்‌ 
நான்‌ நினைக்கிறேன்‌. மூன்று தலைமுறை யஜ்யம்‌ இல்லாவிட்டால்‌ 
அவன்‌ துர்ப்பிராம்மணணன்‌. மறுபடியும்‌ பிராம்மணனாவதற்கு 
பிராயச்சித்தம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அனால்‌ காயத்ரீயை மூன்று 
தலைமுறையாகவிட்டு விட்டால்‌ பிராம்மணத்துவம்‌ போய்விடுகிறது. 
அவன்‌ மறுபடியும்‌ பிராம்மணனாக மாட்டான்‌. அவன்‌ 
பிரம்மபந்துதான்‌. அப்படியே க்ஷத்திரியன்‌ காயத்ரீயை விட்டால்‌ 
க்ஷத்திரிய பந்துவாகிறான்‌. வைசியன்‌ வைசிய பந்துவாகிறான்‌. 
ஆகையால்‌ அந்த நெருப்புப்‌ பொறியை ஊதிப்‌ பெரியது பண்ண 
வேண்டும்‌. நெருப்புப்‌ பொறி எதற்கும்‌ உபயோகப்படாது. ஆனால்‌ 
உபயோகப்படுவதற்கு ஆதாரம்‌ இருக்கிறது. ஆகையினால்‌ 
ஞாயிற்றக்கிழமையாவது ஆயிரம்‌ காயத்ரி பண்ண வேண்டும்‌. 
கண்ட இடத்தில்‌ கண்ட ஆஹாரத்தை உண்ணலாகாது. 
இதுவரைக்கும்‌ அநாசாரம்‌ செய்ததற்குப்‌ பிராயச்‌ சித்தம்‌ 
பண்ணிக்கொள்ள வேண்டும்‌. இனியாவது கண்ட ஆஹாரத்தை 
உண்ணாமல்‌ மந்திர சக்தி இருப்பதற்குத்‌ தேஹத்தைப்‌ பரிசுத்தமாக 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌. ஒவ்வொரு காலத்திலும்‌ பத்து 
காயத்ரிகளையாவது பண்ண வேண்டும்‌. மூன்று காலமும்‌ சாந்தம்‌ 
உண்டாகிற காலம்‌. காலையில்‌ பக்ஷி முதலிய பிராணிகளும்‌ 
மனிதர்களும்‌ எழுந்திருக்கும்‌ காலம்‌. அப்பொழுது மனது சாந்தியாக 
இருக்கும்‌. ஸாயங்காலம்‌ எல்லோரும்‌ வேலையை முடித்து 
ஓய்ந்திருக்கும்‌ காலம்‌. அதுவும்‌ சாந்தமான காலம்‌. மத்தியான்ன 
காலத்தில்‌ ஸுூரியன்‌ உச்சியில்‌ இருக்கிறான்‌. அப்பொழுது 
எல்லோரும்‌ அயர்ந்திருக்கும்‌ காலம்‌. அப்பொழுதும்‌ மனதுக்கு 
சாந்தமான காலம்‌. இந்த மூன்று காலங்களிலும்‌ காயத்ரீ, ஸாவித்ரீ, 
ஸரஸ்வதி என்று மூன்று பிரகாரமாகத்‌ தியானம்‌ செய்ய வேண்டும்‌. 
காலை விஷ்ணு பிரதானமானது. மத்தியான்ன காலத்தில்‌ 
பிரம்மரூபிணீயாகவும்‌ ஸாயங்காலம்‌ சிவரூபிணியாகவும்‌ தியானம்‌ 


91 


பபப _ TT 


| அறை எ 


இ ணை. 
செய்ய வேண்டும்‌. இந்த மூன்றும்‌ சேர்ந்தால்‌ ஸமஷ்டி காயத்ரீ 
என்பார்கள்‌. தனித்‌ தனியாக வியஷ்டி காயத்ரியும்‌ உண்டு. 


காயத்ரீயில்‌ ஸகல வேத மந்திர சக்தியும்‌ 
அடங்கியிருக்கிறது. எல்லா மந்திரங்களும்‌ சக்தியைக்‌ கொடுப்பது 
அதுதான்‌. அதை ஜபிக்காவிட்டால்‌ வேறு மந்திர ஜபத்திற்குச்‌ சக்தி 
இல்லை. ஹிப்நாடிஸம்‌ என்பதனால்‌ பல காரியங்களைச்‌ 
செய்கிறார்கள்‌. மோஷத்துக்குப்போக உதவும்‌ ஹிப்நாடிஸம்‌ காயத்ரீ 
மந்திரம்‌. ஆசையை அடக்கி ஜன்மம்‌ எடுத்ததின்‌ பலனை அடையச்‌ 
செய்கிற ஹிப்நாடிஸம்‌ காயத்ரீ. அது இப்பொழுது நெருப்புப்‌ பொறி 
மாதிரி இருக்கிறது. லோக காரியங்களைக்‌ குறைத்துக்‌ கொண்டு 
அதை அதிகமாகச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற விரதத்தை 
வைத்துக்கொண்டு சரீரத்தைப்‌ பரிசுத்தமாக ரக்ஷித்து வரவேண்டும்‌. 
அப்பொழுது தான்‌ அந்தப்‌ பொறியாவது அணையாமலிருக்கும்‌. 


ஸந்தியா வந்தனத்தில்‌ அர்க்கியமும்‌ காயத்ரீயும்‌ 
முக்கியமானவை. மற்றவைகளெல்லாம்‌ அதற்கு அங்கமானவை. 
அசக்தர்களாயிருப்பவர்கள்‌ அர்க்கியத்தைக்‌ கொடுத்துவிட்டுப்‌ பத்து 
காயத்ரீகளையாவது செய்ய வேண்டும்‌. அந்த இரண்டுதானே 
முக்கியம்‌, அவைகளை மட்டும்‌ செய்து விடலாம்‌ என்றால்‌ வரவர 
அவைகளுக்கும்‌ லோபம்‌ வந்துவிடும்‌. ஆகையால்‌ அங்க 
புஷ்களத்தோடு செய்து வந்தால்‌ முக்கியமானது நிற்கும்‌. ஆபத்‌ 
காலத்திலுங்கூட இவைகளைச்‌ செய்து வரவேண்டும்‌. பாரத 
யுத்தத்தில்‌ ஜலம்‌ அகப்படாமல்‌ தூயியை வைத்துக்‌ கொண்டு காலம்‌ 
தவறாமல்‌ அர்க்கியம்‌ கொடுத்தார்களென்று சொல்லப்பட்டி ருக்கிறது. 


அஸ்தமன காலத்திலும்‌, உதய காலத்துக்கு முன்புறம்‌ உச்சிக்‌ 
காலத்திலும்‌ அர்க்கியம்‌ கொடுக்க வேண்டும்‌. இடைக்காட்டுசித்தர்‌ 
என்று ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ ஆடு மேய்த்தார்‌. அவர்‌, ““காணாமற்‌ 
கோணாமற்‌ கண்டு கொடு, ஆடுகாண்‌ போகுது பார்‌ போகுது பார்‌'* 
என்று சொல்லி இருக்கிறார்‌. காணாமல்‌ என்றல்‌ ஸூரியனைக்‌ 
காண்பதற்கு முன்பு என்பது அர்த்தம்‌. அதாவது 
ஸூரியோதயத்திற்கு முன்‌ காலை அர்க்கியம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
கோணாமல்‌ என்பதற்குத்‌ தலைக்கு நேரே இருக்கும்பொழுது 
என்பது அர்த்தம்‌. அதாவது ஸூரியன்‌ மேற்கே போவதற்கு முன்‌ 
உச்சிகாலத்தில்‌ மாத்யான்னிக அர்க்கியம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
கண்டு என்பதற்கு ஸூரியன்‌ இருக்கும்‌ பொழுது என்பது அர்த்தம்‌, 
ஸூரியன்‌ அஸ்தமிப்பதற்கு முன்பு மலைவாயில்‌ இருக்கும்பொழுது 


3 92 2 


ட 
ஸாயங்கால அர்க்கியம்‌ கொடுக்க வேண்டும்‌. இந்த விஷயங்களை 
தான்‌ இலேசாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. ஆடு என்றார்‌ நீரோடு. 
கங்கையில்‌ ஸ்நானம்‌ பண்ணு என்பது அர்த்தம்‌. காண்‌ என்றால்‌ 
ஸேது தரிசனம்‌ பண்ணு என்பது அர்த்தம்‌. போகுது என்றால்‌ கங்கா 
ஸ்நானத்தாலும்‌ ஸேது தரிசனத்தாலும்‌ நம்‌ பாபம்‌ தொலைகிறது, 
இதைப்பார்‌ என்று சொன்னார்‌. 


காயத்ரீயைச்‌ சரியாகப்‌ பண்ணினால்தான்‌ வேத 
மந்திரஸித்தி உண்டாகும்‌. அர்க்கியத்தையும்‌ காயத்ரீயையும்‌ 
தவறாமல்‌ செய்து கொண்டு வர வேண்டும்‌. ஜன்மத்தில்‌ ஒரு 
தரமாவது கங்காஸ்நானம்‌, ஸேது தரிசனம்‌ பண்ணுவேணும்‌. 
ஸந்தியாவந்தனத்தைத்‌ தவறாமல்‌ செய்து வரவேண்டும்‌. அங்க 
புஷ்களமாகப்‌ பண்ணினால்தான்‌ பிரதானமாவது நன்றாக இருக்கும்‌. 


ஜ்வரம்‌ வந்தால்‌ கூட இருக்கிறார்கள்‌ அவர்களுக்காக 
ஸ்ந்தியா வந்தனம்‌. பண்ணித்‌ தீர்த்ததை ஜ்வரம்‌ வந்தவர்‌ வாயில்‌ 
விடவேண்டும்‌. இப்பொழுது நமக்கு நித்தியப்படி ஜ்வரம்‌ வந்தது 
போலத்தான்‌ இருக்கிறது. ஜ்வரம்‌ வந்தால்‌ அதற்கு மருந்து 
அவசியம்‌; அது போல ஆத்மாவுக்கு உபயோகமான காயத்ரீயம்‌ 
முக்கியமானது. அதை எந்தக்‌ காலத்திலும்‌ விடக்கூடாது. 
மருந்தைவிட அதுதான்‌ முக்கியமானது. ஒரு நாளாவது 
ஸந்தியாவந்தனத்தைவிட்டு விட்டோமென்று இருக்கக்கூடாது. 
கண்டபடி அநாசாரம்‌ பண்ணக்கூடாது. இதுவரையிலும்‌ பண்ணின 
அநாசாரத்துக்குப்‌ பிராயச்சித்தம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
காயத்ரீ ஜபம்‌ பண்ணுவது எல்லோராலும்‌ ஆகிற கார்யந்தான்‌. 
ஆயுள்‌ இருக்கிற வரைக்கும்‌ ஸந்தியாவந்தனத்துக்கு லோபம்‌ 
வராமல்‌ பண்ண வேண்டும்‌. காயத்ரீயை மாத்ருரூபமாக உபாஸிக்க 
வேண்டும்‌. பகவான்‌ பலவிதமான ரூபங்களில்‌ வந்து பக்தர்களுக்குக்‌ 
கிருபை செய்கிறார்‌. நம்மிடம்‌ எல்லாரையும்‌ விட அன்பாக இருப்பது 
மாதா தான்‌. தாயாரிடம்‌ எதை வேண்டுமானாலும்‌ பயமில்லாமற்‌ 
சொல்லலாம்‌. பகவான்‌ எல்லா ரூபமாக இருந்தாலும்‌ மாதா ரூபமாக 
வந்தால்‌ நல்லது. காயத்ரீயை மாதாவென்று வேதம்‌ சொல்லுகிறது. 

புருஷனுக்குத்தான்‌ காயத்ரீ இருக்கிறது. ஸ்திரீக்கு எந்தக்‌ 
காயத்ரீ இருக்கிறதென்றால்‌, புருஷன்‌ காயத்ரீயை அநுஷ்டித்தால்‌ 
ஸ்திரீகளுக்கு க்ஷேமம்‌ உண்டாகும்‌. அதனால்‌ மற்ற ஜாதிகளுக்கும்‌ 
க்ஷேமமுண்டாகும்‌. 


பட்டபடிப்பு 


ட 


AY! 


>— 

பலவித மந்திரங்கள்‌ இருக்கின்றன. அவைகளை ஜபம்‌ 
பண்ணுவதற்கு முன்பு இன்ன இன்ன பலனை உத்தேசித்துப்‌ 
பண்ணுகிறேன்‌ என்று சொல்லுகிறோம்‌. காயத்ரீ மந்திரத்தினுடைய 
பலன்‌ சித்த சுத்திதான்‌. மற்ற மந்திரங்களால்‌ உண்டாகிற 
பலன்களெல்லாம்‌ கடைசியில்‌ சித்த சுத்தி உண்டாகத்தான்‌ 
இருக்கின்றன. இதுவே காயத்ரீக்கு நேரானபலன்‌. 


காயத்ரீ மூன்று வேதத்திலிருந்தும்‌ எடுத்தது. அதனால்‌ 
மூன்று வேதங்களைச்‌ சேர்ந்தோர்களுக்கும்‌ காயத்ரீ பொதுவானது. 
அதர்வ வேதத்துக்கு மாத்திரம்‌ வேறு காயத்ரீ உண்டு. அந்த 
வேதத்தை அத்தியானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ வேறு உபநயனம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு வேறு காயத்ரீ உபதேசம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌. அப்படியே அதர்வவேதி மற்றவேதங்களை அத்தியயனம்‌ 
பண்ண வேண்டுமென்றாலும்‌ மறுபடியும்‌ உபநயனம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ காலையிலும்‌ யற்காலத்திலும்‌ எல்லாரும்‌ 
காலந்தவறாமல்‌ ஸந்தியாவந்தனம்‌ செய்யலாம்‌. சீக்கிரம்‌ 
ஆபிஸூக்குப்‌ போக வேண்டியர்கள்‌ கெளண காலத்தில்‌ காலை 
ஸந்தியாவந்தனம்‌ செய்ய வேண்டும்‌. மாத்யான்னிக அர்க்கியத்தை 
ஸாயங்காலாத்திலவது கொடுக்க வேண்டும்‌. ஜ்வரம்‌ வந்தால்‌ 
மற்றவர்களிடம்‌ கஞ்சி கொடு, தீர்த்தம்‌ கொடு என்று 
சொல்லுவதைப்‌ போல எனக்காக ஸந்தியாவந்தனம்‌ பண்ணு என்று 
சொல்ல வேண்டும்‌. ஆஹாரத்தில்‌ நியமமாக இருக்க வேண்டும்‌ 
அசுத்தமான ஆஹாரத்தைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 
அசுத்தமானவர்களோடு சாப்பிட கூடாது. அவர்களை நாம்‌ தூஷிக்க 
வேண்டாம்‌. வெறுக்கவும்‌ வேண்டாம்‌. நாமாக நம்மை விலக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அவர்கள்‌ இருக்கும்‌ பந்தியில்‌ உட்கார்ந்து 
சாப்பிடக்கூடாது. இவ்வளவும்‌ நம்முடைய தேஹபரிசுத்தியை 
ரக்ஷிப்பதற்காகத்தான்‌ ஏற்பட்டவை. தேஹபரிசுத்தியைக்‌ 
காப்பாற்றினால்தான்‌ மந்திர சக்தி இருக்கும்‌. அப்பொழுதுதான்‌ 
நமக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ க்ஷேம்‌ உண்டாகும்‌. மந்திர 
சக்தியானது அணையாமல்‌ விருத்தியாகக்கிருபை செய்ய 
வேண்டுமென்று பகவானை எல்லோரும்‌ பிரார்த்திப்போமாக ! 


94 


ணட ட்‌ டக னை 


காஞ்சி மாமுனிவர்‌ 


ஜகத்குரு ஸ்ரீ ஜயேந்திர 
சரஸ்வதீ சங்கராச்சார்ய 
மஹாஸ்வாமிகள்‌ 
அருளிய 


பொன்மொழிகள்‌ 


குருபக்திக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள்‌ 
ஜகத்குரு ஸ்ரீ ஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார்‌ சுவாமிகள்‌. 
இவர்களது சமய தொண்டும்‌ சமுதாயத்‌ தொண்டும்‌ உடன்‌ ஆற்றும்‌ 
உயர்‌ தவப்பேறு. ஸ்ரீ சங்கரர்‌ போல இவர்‌ “துவாதஸ லிங்க 
க்ஷேத்ரங்கள்‌? எனப்படும்‌ பன்னிரண்டு ஜோதிர்லிங்க 
க்ஷேத்ரயாத்ரை செய்தவர்கள்‌. ஸ்ரீ கயிலாய விஜயத்தை 
நிறைவுறுத்தியவர்கள்‌. ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி 
சங்கராச்சரியார்‌ சுவாமிகளைத்‌ தம்‌ பிரதம சிஷ்யராகப்‌ பெற்றவர்கள்‌. 


உள்ளத்தில்‌ சக்தியும்‌ சின்னத்தில்‌ சிவசின்னமும்‌ நாவில்‌ 
விஷ்ணுவும்‌ (உச்சரிக்கும்‌ போது) வைத்திருப்பவரே உண்மையான 
இந்து ஆவார்‌. அவரே உலகத்தின்‌ குருவும்‌ ஆவார்‌. 


. பரம்பொருள்‌ ஒன்றுதான்‌. விநாயகரும்‌ முருகனும்‌ 
அம்பாளும்‌ விஷ்ணுவும்‌ அனைத்து மூர்த்தங்களும்‌ பரம்‌ பொருள்‌ 
ஈசனின்‌ கூறுபாடுகள்‌. 


, ஈசன்‌ ஒருவனே என்று ஏற்றுக்கொண்டுள்ள மதம்‌ இந்து 
மதம்‌. இந்து மஹா சமுத்திரம்‌ போன்ற இந்த தர்மத்தைக்‌ கடைபிடி. 
இன்பமாக வாழ்வாய்‌. 

விடியும்முன்‌ எழுந்து யோகாசனம்‌ செய்து உடலைத்‌ 
தூய்மைப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. நாமாவளி சொல்லி 
உள்ளத்தை தூய்மைபடுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

நீதி போதனைகள்‌ வரலாற்றுச்‌ சம்பவங்களைக்‌ கேட்டு 
ஆன்மாவைத்‌ தூய்மைப்படுத்த வேண்டும்‌. 


95 2 


உ 
ஆலயங்களுக்குச்‌ சென்று இறைவனை வழிபட்டு 
முன்னோர்களின்‌ முயற்சியினை வியந்து எண்ணத்தைத்‌ 
தூய்மைப்படுத்த வேண்டும்‌. 
ஒருவரோடு ஒருவர்‌ கலந்து பேசி, அச்சத்தை போக்கி 
பொறாமையைப்‌ பொசுக்கித்‌ தீய எண்ணங்களை விட்டு ஆன்மீகத்‌ 
துறையில்‌ பற்று ஏற்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 


நம்‌ பாரத நாட்டில்‌ ஈஸ்வரன்‌ இருக்கும்‌ கயிலாயம்‌ 
இருக்கிறது. பனிமூடிய உயர்ந்த இமயமலை இருக்கிறது. கங்கை, 
யமுனை, கோதாவரி, காவிரி போன்ற பல புண்ணிய நதிகள்‌ 
ஒடுகின்றன. 

ஸ்ரீராமன்‌, கண்ணன்‌, நாயன்மார்கள்‌, தவத்தில்‌ சிறந்த 
முனிவர்கள்‌ அவதாரம்‌ செய்த பூமி இந்தப்‌ பாரத பூமி. 

பாரத பூமியில்‌ தூய எண்ணமுடையவர்‌ எண்ணியது 
எய்துவர்‌ நினைத்ததை முடிப்பார்கள்‌. 


மனிதனுக்கு வாழ்வில்‌ இரண்டு கோட்பாடுகள்‌ வேண்டும்‌. 
ஒன்று மனத்தூய்மை. மற்றொன்று மன அமைதி. இந்த இரண்டும்‌ 
பெற நல்ல எண்ணம்‌ வேண்டும்‌. 


மனிதன்‌ நல்லவனாக வாழ வேண்டும்‌ என்று தான்‌ 
சமயங்கள்‌ தோன்றி இருக்கின்றன. சிலர்‌ சமயத்தை வாழ 
வைக்கிறேன்‌ என்கிறார்கள்‌. சமயங்கள்‌ தான்‌ மனிதனை வாழ 
வைத்து கொண்டிருக்கிறது. 


கடவுளை ஏன்‌ கும்பிட வேண்டும்‌ என்கிறார்கள்‌. மனிதன்‌ 
மனிதனை நம்பினால்‌ துன்பத்தைத்தான்‌ சுமக்க வேண்டும்‌. 
இறைவனைத்‌ தூய்மையான மனதோடு வணங்குங்கள்‌. துன்பம்‌ 
அகன்று இன்பம்‌ பெறுவீர்கள்‌. 

எவன்‌ ஒருவன்‌ கடவுளைத்‌ தூஷிக்கிறானோ அவனுக்கு 
ஒரு மடங்கு பாவம்‌. ஆனால்‌ அதை கேட்பவனுக்கோ இரு மடங்கு 
பாவம்‌. 

யார்‌ நமக்கு வாழ்க்கையில்‌ நல்லதை செய்து நல்லதைக்‌ 
கொடுத்து வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அவரே ஜகத்குரு. 
அப்படி வந்தவர்‌ ஸ்ரீ கிருஷ்ண (பரமாத்மா) பகவான்‌. 

96 


ட்‌ தனதனன னை எவை... : அதள கள க க டம 


> ௦௨௨ ஓ 


வேத பாராயணம்‌ பஜனை கடவுள்‌ துதி முதலிய வகைகளை 
நாம்‌ நிறைய செய்ய வேண்டும்‌. பக்தி நமது வழக்கத்தில்‌ 
முக்கியமாக இருக்க வேண்டும்‌. 


ஆன்மாவின்‌ உண்மை ஞானம்‌. உண்மை தன்மையை 
அறிந்து கொள்வதற்கு ஒரு சாதனமாக இறைவழிபாடு உருவ 
வழிபாடு அமைகிறது. 


ஒவ்வொரு மனிதனும்‌ தன்னுடைய ஆன்மீக 
முன்னேற்றத்திற்காக காலை மாலை 6 மணிக்கு சூரியனை 
நமஸ்கரிக்க வேண்டும்‌. 


தர்மோ ரக்ஷதி ரக்ஷதி : அறம்‌ காத்தவனை அறம்‌ காக்கும்‌. 


சரணாகத ரக்ஷக ஆபத்பாந்தவ என்ற மந்திரத்தை காலை 
மாலை இரண்டு வேளைகளிலும்‌ பதினாறு முறை ஜபிக்க வேண்டும்‌. 


ஆண்டவனுக்காக ஒருமுறையும்‌, நம்‌ முன்னோர்களுக்காக 
ஒருமுறையும்‌ நம்மைவாழ வைத்தவர்களுக்காக ஒரு முறையும்‌ ஆக 
மும்முறை இரண்டு கைகளிலும்‌ ஜலம்‌ எடுத்து மூன்று முறை 
அர்க்யம்‌ விட வேண்டும்‌. 

ஈன்ற தாய்‌ மனம்‌ நொந்தால்‌ தெய்வ அருள்‌ சிறிதும்‌ 
கிடையாது. 


இறைவனிடம்‌ மனம்‌ ஈடுபடுவதைப்‌ பொறுத்து விதியின்‌ 
கொடுமை குறையும்‌. 


நமது அன்றாட வாழ்க்கையில்‌ ஆடம்பரம்‌ புகுந்து கொண்டு 
எளிமையை அப்புறப்படுத்திவிட்டது அழிவில்லாத ஆத்மா நமக்கு 
இருக்கிறது. 


அதன்‌ வளர்ச்சிக்குப்‌ பாடுபடாமல்‌ அழிந்து போகக்‌ கூடிய 
உடம்பைத்‌ திருப்தி செய்வது பற்றி எப்போதும்‌ எண்ணமிட்டுக்‌ 
கொண்டு இருக்கிறோம்‌. 

மனதையும்‌ துன்மார்க்க வாழ்க்கையும்‌ ஒழுங்குபடுத்துவதே 
தபஸ்‌. இந்த தபஸ்‌ என்பது இப்பொழுது பொருளில்லாத 
சொல்லாகிவிட்டது. 


97 


ட கு... ந்‌ 


அ வை பபப 


ட ஆத்ம சக்திக்கு வேர்கள்‌ போன்றவை, ஒழுங்குக்குட்பட்ட 
மனமும்‌ சன்மார்க்க வாழ்க்கையும்‌. 


த நம்‌ ஒவ்வொருவரிடத்திலும்‌ ஆத்மா என்பதொன்று 
இருக்கிறது. அதுதான்‌ அநித்யமான சரிரத்திற்குள்‌ சரீரியாக இருந்து 
நம்மை இயங்க வைக்கிறது. 


மண்‌ கரையும்‌, மணல்‌ கரையாது. சாமான்ய மனிதர்கள்‌ 
உலகோடு கலந்து விடுவர்‌. ஆத்ம ஞானிகள்‌ உலகிலேயே 
இருந்தாலும்‌ ஒட்டாமல்‌ இருப்பார்கள்‌. 

சூரியன்‌ உதித்தால்‌ எப்படித்‌ தாமரை மலர்கின்றதோ 
அதுபோல கடவுள்‌ நினைப்பு . இருந்தால்‌ நம்‌ மனத்தாமரை 
ஆனந்தத்துடன்‌ மலர்ந்து இருக்கும்‌. 


தாமரை தண்ணீரில்‌ இருந்தால்‌ செழிப்புற்று இருக்கும்‌ அதே 
போல நமது மனம்‌ கருணை (அன்பு) என்னும்‌ குளத்தில்‌ இருந்தால்‌ 
சாந்தமாக இருக்கும்‌. 


தாமரைப்‌ பூ எப்படி நல்லவாசனையுடன்‌ திகழ்கிறதோ 
அதுபோல நம்‌ மனமும்‌ நல்லபடி திகழ வேண்டும்‌. விநாயகரை 
முக்கியமாகப்‌ ப்ரணவ ஸ்வரூபமாக வணங்கினால்‌ நன்மைகள்‌ பல 
உண்டாகும்‌. 


வீரமும்‌ சூழ்ச்சியும்‌ தற்காலிக வெற்றி தேடும்‌ உபாயங்கள்‌. 
நிலையான அழிவில்லாத வெற்றிக்கு தர்மமே முக்கிய சாதனம்‌. 


நாட்டிற்குத்‌ தொண்டன்‌ என்று பெருமை பாராட்டிக்‌ 
கொள்வதை விடத்‌ தன்னுடைய குடும்பத்திற்குத்‌ தொண்டு செய்து 
அதுவே உன்னதப்‌ பணி. 


முயற்சி உள்ள இடத்தில்‌ இறைவனும்‌ அருள்வான்‌. 
ஒவ்வொரு நிமிடத்தையும்‌ பயனுள்ள காரியங்களுக்குப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. 

எங்கே தூய்மையும்‌ ஒழுக்கமும்‌ இருக்கிறதோ அங்கே 
லக்ஷ்மி தேவி தாண்டவமாடுவாள்‌. 

பெண்கள்‌ கண்ணீர்‌ சிந்துவதையும்‌ பசுக்கள்‌ ரத்தம்‌ 
சிந்துவதையும்‌ நிறுத்தினால்‌ நாடு சுபிக்ஷமடையும்‌. 

98 


பளள ணை..." அணத கை ப 


காதில்‌ தோடு மூக்கில்‌ மூக்குத்தி கையில்‌ வளையல்‌ 
காலில்‌ மெட்டிகள்‌ முதலியவை அணிகலன்களாக இருந்தாலும்‌ 
மங்கலப்‌ பொருளாகச்‌ சொல்லப்படுகிறது. 


மஞ்சள்‌ குங்குமம்‌ என்பது அம்பாளின்‌ சின்னம்‌. பெண்கள்‌ 
மஞ்சள்‌ குங்குமம்தான்‌ இட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


ஒரு கையில்‌ வளையல்‌ மற்றொரு கையில்‌ கடிகாரமும்‌ 
கட்டிக்‌ கொள்கிறார்கள்‌. அதனால்‌ பல செளர்கயங்கள்‌ இருந்தாலும்‌ 
மங்கலம்‌ பெறுவதில்‌ அரைப்பங்கு குறைந்து விடுகிறது. 


வினைப்பயனாய்‌ வரும்‌ துன்பம்‌ ஒருமுறை நாமே பல 
செயல்கள்‌ மூலம்‌ வரவழைத்துக்‌ கொள்ளும்‌ துன்பம்‌ மற்றொரு 
முறை. 


தாலி என்பது ஒரு மங்கலப்‌ பொருள்‌, அதை 
அணிகலன்போல எடுத்து மாட்டி வைப்பதென்பது சரியல்ல. 
விவாகம்‌ என்பது அக்கினி சாட்சியாக நடக்கக்‌ கூடிய ஒரு 
புனிதமான செயல்‌. வெறும்‌ உடல்‌ சுகத்திற்காக மாத்திரம்‌ விவாகம்‌ 
என்பது அல்ல. 


தனக்கும்‌ தன்‌ குடும்பத்திற்கும்‌ இடையூறு வராத நிலையில்‌ 
வீட்டில்‌ உள்ள பெண்கள்‌ எல்லாவற்றையும்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


இன்று குழந்தைகள்‌ கேட்பதை எல்லாம்‌ தாய்‌ தந்தையர்‌ 
கொடுத்து அல்லற்படுவது போலன்றிக்‌ கடவுள்‌ நமக்குத்‌ 
தேவையானதை மட்டும்‌ தந்து அமைதியாக வாழ வழி 
செய்கிறார்கள்‌. 

கேட்பதென்பது மனிதனது உரிமை. கொடுப்பதென்பது 
இறைவனுடைய தன்மை. கிடைத்ததைக்‌ கொண்டு திருப்தியுடன்‌ 
வாழ்வது தான்‌ மனித வாழ்வின்‌ பூரணத்வம்‌. இதைப்‌ பெற 
இறைவன்‌ அருளைப்‌ பெற நல்லமுறையில்‌ வளர்த்து வெற்றி 
பெற்றாக வேண்டும்‌. 


நல்ல வழியில்‌ செல்வதைத்‌ தெய்வசேஷ்டை என்றும்‌ கெட்ட 
வழியில்‌ செல்வதை அசுர சேஷ்டை என்றும்‌ கூறுவர்‌. புத்திக்கு 
அப்பாற்பட்ட சக்தியை நினைத்து அதன்‌ மூலம்‌ வரும்‌ இன்பமே 
பேரின்பமாகும்‌. 
99 


ரண ன கை... அணை பை 


சர்வ துக்கத்தையும்‌ போக்குவதற்குச்‌ சதா ஈச்வரனையே 
நினைத்தால்‌ மனதுக்குச்‌ சாந்தி ஏற்படும்‌. 

மனதைப்‌ பகவானின்‌ திருவடியிலும்‌, வாக்கைத்‌ 
துதிப்பதிலும்‌ கைகளைப்‌ பூஜை செய்வதிலும்‌ காதுகளை அவன்‌ 
குணங்களை கேட்பதிலும்‌ ஈடுபடுத்த வேண்டும்‌. 


மனதுக்கு இரண்டு நிலைகள்‌ உண்டு. பிரேமை ஏற்பட்டால்‌ 
மனம்‌ மிகவும்‌ மெல்லியதாக இருக்கும்‌. துயரம்‌ ஏற்பட்டால்‌ 
கடினமாக இருக்கும்‌. 


என்‌ மனம்‌ மெல்லியதாக இருந்தால்‌ பகவானுக்குப்‌ பாதுகை 
ஆகட்டும்‌. கடினமாக இருந்தால்‌ பரமேஸ்வரன்‌ திருமணத்தில்‌ 
அம்மிமிதிக்கும்‌ கல்லாகட்டும்‌ என்று உருகிப்‌ பக்தி செய்யணும்‌. 

பெண்கள்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ கெளரியைப்‌ போலத்‌ 
தன்னையே தன்‌ கணவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்‌. சீதையைப்‌ 
போல நிழல்‌ எனத்‌ தொடர்ந்து ராதையைப்‌ போல பக்தியும்‌ அன்பும்‌ 
வைக்க வேண்டும்‌ என்று மங்களப்‌ பாட்டு உணர்த்துகிறது. 

தனக்கும்‌ தன்‌ குடும்பத்திற்கும்‌ தன்னை அர்ப்பணித்துக்‌ 
கொள்ளும்‌ முறையிலேயே பெண்கள்‌ வாழ வேண்டும்‌. 


அன்னம்‌ சுத்தமானால்‌ எண்ணம்‌ சுத்தமாகும்‌. நம்முடைய 
மனம்‌ சுத்தமாக இருக்க வேண்டுமானால்‌ நாம்‌ உண்ணும்‌ உணவும்‌ 
தூய்மையாக இருக்க வேண்டும்‌. 

ஸ்வயம்‌ பாகி (நாமே சமைத்து சாப்பிடுவது) தன்னால்‌ சித்த 
சுத்தி பெற்று உத்தமமான பண்புகள்‌ ஸித்தித்து விடுகின்றன. 

இன்று மக்களின்‌ மனம்‌ பல தவறான வழிகளில்‌ 
சென்றிருப்பதற்குத்‌ தூய்மைக்‌ குறைவான உணவு ஒரு முக்கிய 
காரணம்‌. 

சீரிய சிந்தனையும்‌ ஸத்வகுண வளர்ச்சியும்‌ பெறும்‌ 
பொருட்டு ஸாத்விக உணவுப்‌ பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும்‌. 

தாமரைக்குளத்தில்‌ தண்ணீர்‌ ஜில்‌ என்றிருப்பது போல நம்‌ 
மனமானது கடவுள்‌ நினைப்போடு இருந்தால்‌ எப்பொழுதும்‌ 
சாந்தமாக குளுமையாக இருக்கும்‌. 

100 


பா.) அண வ கைப்‌ 


உ ப படட... பப 


ரோஜாப்பூ எப்போதும்‌ மலர்ந்த நிலையிலேயே இருக்கும்‌. 
அதே போல மகான்களுடைய மனசும்‌ எப்போதும்‌ மலர்ந்த 
நிலையிலேயே இருக்கும்‌. 


உன்னுடன்‌ எப்போதும்‌ உன்னை விட்டுப்‌ பிரியாமல்‌ 
இருப்பது நீ செய்த நல்வினை தீவினைகளே. 


எப்போதும்‌ சந்தோஷமாக இருக்கக்‌ கடவுள்‌ வழிபாட்டையும்‌ 
தர்ம காரியங்களையும்‌ நிறையச்செய்‌. அதுவே நீ மேன்மையடையும்‌ 
வழியாகும்‌. 


சமுத்திரம்‌ என்றாலே பெரிய அலைகள்‌, மீன்கள்‌, 
முதலைகள்‌ இருக்கும்‌. வாழ்க்கை என்றாலும்‌ சுகம்‌, துக்கம்‌ 
பெரியதும்‌ சிறியதும்‌ எல்லாம்‌ இருக்கத்தான்‌ இருக்கும்‌. 


கோவில்‌ என்பது தனிமனிதனின்‌ சொத்தல்ல, தேசத்தின்‌ 
சொத்து. 


மனித குலத்துக்கு உய்யும்‌ வழிகாட்டிய சங்கரர்‌, ராமானுஜர்‌, 
மத்வர்‌ போன்ற மகான்களைப்‌ பகவான்‌ கலியுகத்தில்‌ அனுப்பி 
வைத்தார்‌. 


பகவானை அடைவதற்கு இரண்டு வழிகள்‌ உண்டு. ஒன்று 
கடவுளிடம்‌ பக்தி செய்வது மற்றொன்று கடமையைச்‌ செய்வது. 


வேதம்‌, ஸ்ருதி புராணம்‌ மூன்றும்‌ நமக்கு வழிகாட்டிகள்‌. 


கடமையைச்செய்வதுடன்‌ ஆண்டவனிடம்‌ பக்தியும்‌ 
செலுத்தினால்‌ பகவானுக்கு நம்மிடம்‌ கருணை உண்டாகும்‌. 


கடவுளுக்கு நிவேதனம்‌ செய்வது என்பது, கடவுள்‌ 
முன்னால்‌ வைவேத்தியத்தை வைப்பது. அதாவது பகவானுக்குத்‌ 
தெரிவிப்பது. 


பாமாயிலினால்‌ விளக்கு ஏற்றக்கூடாது. 
தேங்காயெண்ணையும்‌ கூடாது. நல்லெண்ணெயில்‌ தான்‌ வீடு 
ஆலயங்களில்‌ விளக்கு ஏற்றவேண்டும்‌. 


பள்ளிப்‌ பருவத்திலிருந்தே சூரிய வழிபாடும்‌ சூரிய 
நமஸ்காரமும்‌ செய்ய வேண்டும்‌. அதனால்‌ உடல்‌ வலிமையும்‌, 
கல்வியில்‌ ஞானமும்‌ வரும்‌. 


101 
பப்டி வைத்‌ 


௧ NYC) —— 

தினமும்‌ தருமம்‌ செய்‌. பணம்‌ இல்லாவிட்டால்‌ பத்து காசு 
கூடத்‌ தருமம்‌ செய்யலாம்‌. நம்‌ சக்திக்கு உட்பட்ட தருமம்‌ 
ஏதுவானாலும்‌ நல்லதே. 

மனச்சஞ்சலம்‌ இருக்கும்‌ போது தெய்வ தோத்திரங்களைச்‌ 
சொல்ல வேண்டும்‌. ராமநாமத்தை ஒரு நோட்புக்கில்‌ எழுதலாம்‌, 
மனம்‌ சாந்தி அடையும்‌. 

ஒவ்வொரு பெண்ணும்‌ தங்கள்‌ தாய்‌ தகப்பன்‌ தங்களுக்குக்‌ 
கல்யாணம்‌ செய்தபோது பட்ட கஷ்டத்தை நினைத்துக்‌ கொண்டால்‌ 
வரதட்சணைப்‌ பிரச்சனை எழாது. 


பாரதம்‌ தெய்வீகமும்‌ கலாச்சாரமும்‌ நிறைந்த பசுமையான 
நாடு. இந்த நாடு செழிப்பாக இருந்தால்‌ தெய்வீக மணம்‌ பெற 
முடியும்‌. 

புலவர்‌, ஆசிரியர்‌ நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஒரு உழவர்‌. 
உங்களிடத்தில்‌ வரும்‌ மாணவன்‌ களர்‌ நிலம்‌ மாதிரி. 


களர்‌ நிலத்தைப்‌ பயன்படுத்தி நல்ல விளை நிலமாகச்‌ 
செய்ய வேண்டிய பொறுப்பு ஆசிரியரைச்‌ சார்ந்தது. 

இளம்‌ சிறுவர்‌ நெஞ்சங்களில்‌ கல்லூரி மாணவர்‌ 
உள்ளங்களில்‌ இந்து மதத்தின்‌ பெருமையைச்‌ சொல்லிப்‌ பதிய 
வைக்க வேண்டும்‌. 

இளமைப்‌ பருவம்‌ கிடைத்தற்கரிய பருவம்‌. அந்தப்‌ 
பருவத்தில்‌ நன்றிக்கு வித்தாகும்‌ நல்லொழுக்கத்தை விதைக்க 
வேண்டும்‌. 

பக்தி, கடவுள்‌, பற்று, பெரியோர்களுக்கு கீழ்ப்படிதல்‌ 
போன்ற விளைச்சலை அறுவடை செய்ய வேண்டும்‌. 

ஆலமரத்தின்‌ நிழல்‌ அனைவருக்கும்‌ வெயிலின்‌ தாபத்தைப்‌ 
போக்கடிக்கும்‌, அதுபோல இந்து சமயம்‌ மக்களுடைய தாபத்தைப்‌ 
போக்கும்‌. 

இறைவனுடைய சக்தி பெரிய உலகைப்படைத்துப்‌ பல 
ஆயிரக்கணக்கான ஜீவாத்மாக்களாக ஆகி பல வழிகளில்‌ 
இறைவனை அடைய வழி சொல்லிக்‌ கொடுக்கிறது. 


a 102 


அ அ பபப பவி அ அ அ அ அ ப பத 


இந்து சமயத்தில்‌ இருந்த பெரியோர்கள்‌ அருளிய 
தத்துவமே வெவ்வேறு சமய மார்க்கமாக அமைகிறது. 


நம்‌ நாடு சுதந்திரம்‌ பெறுவதற்கு முன்‌, நம்மிடம்‌ இருந்த 
பண்பு, குணம்‌, கட்டுப்பாட்டு உணர்வு நம்மை உயர்த்தின. 


ஆனால்‌ தற்போது நாம்‌ வெகு தூரம்‌ விலகி 
வந்திருக்கிறோம்‌. 


நம்நாட்டின்‌ எந்த நிலையை எடுத்துக்‌ கொண்டாலும்‌ 
அவற்றில்‌ கலாச்சாரம்‌, பண்பாடு, தெய்வீகம்‌, ஆன்மீகம்‌ ஆகியவை 
கலந்தே காணலாம்‌. இதுவே நம்‌ நாட்டின்‌ தனி சிறப்பு. 


வெறும்‌ கண்களால்‌ கடவுளைக்‌ காண முடியாவிட்டாலும்‌, 
மின்சாரத்தில்‌ விளக்கு எரிவதன்‌ மூலம்‌ அறிவது போலக்‌ கடவுளின்‌ 
அருளை நாம்‌ உணர முடியும்‌. 


நம்முடைய கஷ்டங்களுக்காக நாம்‌ கடவுளைக்‌ குறை 
கூறக்கூடாது. நம்‌ மனோதிடம்‌, சூழ்நிலை கடவுளிடம்‌ பக்தி 
இவற்றின்‌ மூலம்‌ கஷ்டத்தைக்‌ குறைக்கலாம்‌. 


குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்க 

வேண்டிய அவசியமில்லை. நாம்‌ எதை செய்கிறோமோ அதை 

நன்றாகக்‌ கவனித்துக்‌ குழந்தை செய்ய ஆரம்பித்துவிடும்‌. கற்பூரம்‌ 

மட்டும்‌ நன்றாக இருந்தால்‌ போதாது. அதை பற்றவைக்கும்‌ 

| தீக்குச்சியும்‌ சிறப்பாக அமைய வேண்டும்‌. அது போல 
ஆசிரியர்களும்‌ சிறந்தவர்களாக திகழ வேண்டும்‌. 


ஆசிரியர்‌ தொழில்‌ என்பது ஒர்‌ உத்தியோகம்‌ மட்டுமன்று. 
சமுதாய நலச்சேவையும்கூட. ஒரு நல்ல சமுதாய வளர்ச்சிக்கு 
ஆசிரியர்‌ தொண்டு அவசியம்‌. 


இந்து சமய அறநூல்களில்‌ மனைவியோடு 
வாழும்போதுதான்‌ எல்லாவித அறங்களையும்‌ செய்யத்‌ 
தகுந்தவனாகிறான்‌ என கூறப்பட்டு உள்ளது. 


புராணங்களை ஆழ்ந்து படித்தால்‌ கணக்கு சரித்திரம்‌ 
| பூகோளம்‌ தற்கால விஞ்ஞானம்‌ எல்லாம்‌ பொதிந்து கிடப்பதை 
அறியலாம்‌. 


| 103 
7 


தாத்‌. பு ணையை 


ணை அடைய பய வய இரத்த பபப படபட படட டவல்‌ 


சானை தீட்டிய கத்தியை நல்ல முறையில்‌ ஜாக்கிரதையாக 
பயன்படுத்த வேண்டும்‌. அதுபோல்‌ நல்ல விஷயங்களை கற்றவன்‌ 
நல்ல முறையில்‌ புத்தியை உபயோகிக்க வேண்டும்‌. 


எல்லாரும்‌ சமமாக வாழ ஏழைகளிடமும்‌, 
அனாதைகளிடமும்‌ அன்புகொண்டு அவர்கள்‌ கஷ்டத்தைப்‌ 
போக்குவதில்‌ பங்கு கொள்ள வேண்டும்‌. 


அறிவு என்பது உண்மை அறிவு. தோற்றித்தின்‌ அறிவு 
(பொய்யறிவு) என இரு வகைப்படும்‌. உண்மை அறிவு வந்து விட்டால்‌ 
இரண்டு என்ற எண்ணம்‌ போய்‌ விடும்‌. 

நாமும்‌ துன்பப்பட்டுப்‌ பிறருக்கும்‌ துன்பத்தைக்‌ கொடுப்பது, 
மறு பிறவியிலும்‌ துன்பத்தை அழைப்பதற்கு காரணமாகிறது. 

தீயகுணங்களையும்‌, அதனால்‌ விளையக்‌ கூடிய 


துன்பங்களையும்‌ அறிந்து ஆண்டவனிடம்‌ தீயகுணங்களை அகற்ற 
வேண்டும்‌ என பிரார்த்தனை செய்ய வேண்டும்‌. 


உலகத்திலேயே பரிபூரண ஆனந்தமாக ஒரு கவலையும்‌ 
இல்லாமலிருப்பது பரம்‌ பொருள்‌ ஒன்றுதான்‌. 

பாவங்களைச்‌ செய்தவன்‌ அதைப்‌ போக்கப்‌ புண்ணிய 
தலங்களுக்குச்‌ சென்று வந்தால்‌ பாவங்களின்‌ சக்தி குறையும்‌. 

கரும்பின்‌ ரசம்‌ இனிப்பு, கரும்பை கடிக்கும்‌ போது பல்வலி 


துன்பம்‌ ஏற்படுகிறது. கரும்பு போல மனது என்பதை உணரத்தான்‌ 
கரும்பு எனக்‌ கூறுவதுண்டு. 


இந்து சமயம்‌ அனுபவ மூலமாக “வீட்டின்‌ பழக்க 
வழக்கத்திலேயே வளர்ந்து வந்தது. இந்து மதம்‌ வாழ்க்கையுடன்‌ 
ஒட்டிய மதம்‌. 

எந்த வேலை எவ்வளவு நேரம்‌ செய்தாலும்‌ அதை இறை 

நலத்துடன்‌ செய்வதற்கு நம்‌ இந்துமதத்தில்‌ சொல்லி 
கொடுக்கப்படுகிறது. 

மாதா பிதா குரு தெய்வம்‌ என்ற நான்கு பேரையும்‌ நாம்‌ 
வணக்கத்திற்கு உரியவர்களாக கொள்ள வேண்டும்‌. 


104 


த Te 


இ 


நம்மையும்‌, நம்‌ ஆன்மாவையும்‌ மேம்படுத்துபவர்‌ குரு. குரு 
அனுக்ரஹம்‌ நமக்கு கிடைக்காவிடில்‌ அந்த வாழ்க்கையே பயனற்றுப்‌ 
போகும்‌. 


குருபக்தியை வாழ்க்கையில்‌ இருந்து பிரித்துவிட முடியாது. 
குரு பக்தியை விடச்‌ சிறந்த நன்றிக்‌ கடன்‌ கிடையாது. 


பவழம்‌ என்பது விலை மதிக்க முடியாத பொருள்‌. 
நம்முடைய பெரியவர்கள்‌ நமக்கு பவழமாக இருக்கிறார்கள்‌. குரு 
உபதேசப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌. 


மகாபாரதமும்‌ ஸ்ரீமத்‌ இராமாயணமும்‌ மக்களுக்கு இரண்டு 
கண்கள்‌ போன்றவை. அவற்றில்‌ மனித வாழ்க்கைக்கு தேவையான 
பல நீதிகள்‌ உள்ளன. இறைவனை சரணாகதி அடைந்தால்‌ எல்லா 
நன்மைகளும்‌ உண்டாகும்‌ என்பதற்கு எடுத்துக்காட்டாக 
விளங்குகிறான்‌ விபீஷணன்‌. 


. .. நமது பக்திக்கு வழி அமைத்து இஷ்டஸித்தியை பூர்த்தி 
செய்து கொள்ள மூர்த்தங்களையும்‌ ஆலயங்களையும்‌ அமைத்து 
உள்ளனர்‌. 


ஆலயம்‌ நமது உயிருக்கு உயிர்‌, ஆதலால்‌ ஆலய நலனில்‌ 
அனைவரும்‌ அக்கறை கொண்டு மேலான நலன்களைப்‌ பெற 
வேண்டும்‌. 


நல்ல பழக்கவழக்கங்கள்‌, சூழ்நிலை, நல்லவர்களின்‌ நட்பு, 
நல்ல நூல்களைப்‌ படித்தல்‌ போன்றவற்றை ஏற்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

குங்குமம்‌ உலகிற்கெல்லாம்‌ தாயாக விளங்கும்‌ 


பார்வதியினுடைய உருவத்தை நினைவூட்டுகிறது. குங்குமம்‌ 
செளபாக்யத்தை, தீர்க்காயுளைக்‌ கொடுக்கிறது. 


எந்த இடத்தில்‌ யாருடைய நெற்றியில்‌ குங்குமம்‌ 
பிரகாசிக்கிறதோ அங்கு தரித்திரம்‌ இருக்காது. 

எல்லா பொருட்களையும்‌ அறியும்‌ வாய்ப்பு எப்போது 
ஏற்படுகிறதென்றால்‌ எங்கும்‌ ஸ்வர உதயமாகி ப்ரகாசம்‌ ஏற்படும்‌ 
போது. அந்த உதயம்‌ ஏற்பட அனைத்திற்கும்‌ காரணமாக கடவுளை 
நாம்‌ அறிய வேண்டும்‌. 


105 2 


கப பபப விவ ப பப பபப 


கடவுளுக்கு தூக்கமோ, கவலையோ மன வருத்தமோ 
ஒன்றும்‌ கிடையாது. அவருடைய ஸ்வரூபத்தை பரிபூரணமாக 
அறிந்து கொள்வதனால்‌ நாமும்‌ அவராகவே ஆக முயற்சிப்போம்‌. 


பிறருக்கு உபகாரமாயிருப்பது புண்யமான நல்ல செயல்‌. 
பிறருக்கு கெடுதல்‌ செய்ய நினைப்பது மிகவும்‌ பாவமான செயல்‌. 


ஒரு மரத்தின்‌ அடிவேர்‌ ஈரப்பசையுடன்‌ நன்றாக பூமியில்‌ 
பதிந்து காக்கப்ட்டு வந்தால்‌ பழம்‌ காய்‌ என செழிக்கும்‌. 

அது போல அழுத்தமான திடகடவுள்‌ பக்தி இருந்தால்‌ 
இந்து சமுதாயமே மருமலர்ச்சியில்‌ திகழும்‌. 

தான்வேறு ஈஸ்வரன்‌ வேறு என்ற எண்ணம்‌ நீங்கி 
பரம்பொருளை அறிந்து அத்துடன்‌ ஒன்றுதல்‌ வேண்டும்‌. 

“ராம நாமா” எங்கெல்லாம்‌ (சொல்ல) ஸ்மரிக்கப்படுகிறதோ 
அங்கெல்லாம்‌ ஆஞ்சநேய ஸ்வாமியினுடைய அனுக்ரஹம்‌ 
பூர்ணமாக இருக்கும்‌. 

வாழ்க்கையில்‌ நல்ல நிலையை அடைய வேண்டுமென்றால்‌ 
ஆஞ்சநேயரை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


பக்தி சேவை செய்வது வீரம்‌ எடுத்துக்காட்டு ஆஞ்சநேயர்‌. 


நல்ல காரியத்தில்‌ எவ்வளவு நம்பிக்கையும்‌ முயற்சியும்‌ 
செய்து வருகிறோமோ அதுபோல அதனுடைய பலனும்‌ தானாகவே 
நம்மை வந்தடையும்‌. 


மகாபிரதோஷம்‌ என்பது விளக்கு வைத்த சந்தியா 
நேரத்திலே திரயோதசி திதி என்று இருக்குமோ அன்றைய தினம்‌ 
மகாபிரதோஷம்‌ எனப்படும்‌. 


சனிப்பிரதோஷம்‌ மிகவும்‌ விசேஷமான நாள்‌. பார்வதியும்‌, 
பரமேஸ்வரனும்‌ இரண்டற்ற வடிவமாக விருஷப வாகனத்தில்‌ காட்சி 
கொடுக்கும்‌ நன்நாள்‌. 


இறைவன்‌ எப்படி அழிவது இல்லையோ அதுமாதிரி 
சமஸ்கிருதமும்‌ ஒரு நாளும்‌ அழியாது. உலகம்‌ உள்ளவரை இருந்து 
கொண்டே இருக்கும்‌. 


106 


பபப பபப படத 


உ பபப பவி அ அ அ ப பது 


ச உடலை விட்டு உயிர்‌ பிரிந்த பின்னரே தேகபந்தம்‌ விடும்‌ 
என்று கொள்ளத்‌ தேவையில்லை. பல ஞானிகள்‌ உயிருள்ளபோதே 
தேக பந்தம்‌ நீங்கி முக்தர்களாக இருந்து உள்ளார்கள்‌. 


குருவிடம்‌ மாறாத பக்தி கொண்டு அவர்‌ அருள்‌ பெற்றவன்‌ 
குருவின்‌ கடாட்சத்தால்‌ அஞ்ஞான இருள்‌ அகன்று மனமடங்கி 
அவன்‌ எதிலும்‌ கலக்கமுறுவதில்லை. 


, ஞானத்தால்‌ பந்தத்திலிருந்து விடுபட்ட ஜீவன்‌ முக்தனுக்கு 
உண்பதும்‌, உறங்குவதும்‌ பேசுவதும்‌ மற்றதும்‌ இயற்கை 
நிகழ்த்துகின்ற செயல்‌. 


வேதம்‌ ஒலி வடிவானது. அதுவும்‌ அநாதி என்றும்‌ ஒலி 
வடிவில்‌ ஆகாயத்தில்‌ நிலைத்திருக்க கூடியது. 


ஆத்ம ஞானம்‌ ஏற்பட நான்கு சாதனங்கள்‌ உண்டு. 1. 
விவேகம்‌ 2. வைராக்கியம்‌, 3. சமம்‌ முதலிய நான்கு குணங்கள்‌ 4. 
முக்தி பெறுவதில்‌ மிகுந்த ஆர்வம்‌. 

பகுத்தறிவை மனிதன்‌ பயன்படுத்தித்‌ தவிர்க்கத்‌ தக்கதைத்‌ 
தவிர்த்து நல்லதைக்‌ கடைப்பிடிப்பதால்‌ உயர்ந்தவன்‌ ஆகிறான்‌. 

மனிதன்‌ தன்‌ வினையால்‌ மற்ற உயிரினத்தில்‌ பிறக்க 
முடியும்‌. நல்‌ வினையால்‌ மனிதனாக, பிறந்து நல்‌ முயற்சி தவம்‌ 
செய்த பிறவாத நிலையும்‌ அடைய முடியும்‌. 


மனிதன்‌ முழுமையாகத்‌ துக்கம்‌ நீங்கவும்‌, நிலைத்த சுகம்‌ 
பெறவும்‌ ஆன்மீக வாழ்க்கை முறையையும்‌ ஈசுவரவழிபாட்டையும்‌ 
நாட வேண்டும்‌. 


சுகம்‌ என்பது மனம்‌ அடங்கி ஒரு நிலைபடுவதால்‌ 
ஏற்படுகிறது. ஆத்மாவிடம்‌ ஈசுவரனிடத்தில்‌ மனம்‌ லயமடைவதால்‌ 
அந்த பரமானந்தம்‌ ஏற்படுகிறது. 

ஈசுவரனின்‌ திருவடி தியானத்தில்‌ லயித்து பரமானந்தத்தை 
பெறுவதுதான்‌ மனித வாழ்க்கையின்‌ லட்சியம்‌. 

இந்த கண்ணின்‌ ஆற்றலை உட்புறம்‌ திருப்ப மனம்‌ 
உள்நோக்கி பாய ஸம்ஸாரபந்தம்‌ விலகுகிறது. அதற்கு குரு 
சரணங்களில்‌ பக்தி உதவுகிறது. 


107 2 


ன. 00 ல்‌ 

ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்‌ ஸத்‌-எப்போதும்‌ 
நிலைத்திருக்கக்‌ கூடியது. சித்‌-அறிவு மயமானது. ஆனந்தம்‌-துக்க 
கலப்பு இல்லாதது. 


விவேகம்‌ என்பது பகுத்தறிவு ஒவ்வொன்றையும்‌ அறிவால்‌ 
பகுத்து வேறுபடுத்தி அதனதன்‌ உண்மை நிலையை அறிவதே 
பகுத்தறிவு. 


வைராக்கியம்‌ என்பது பற்றின்மை எதனையும்‌ தேவையான 
அளவில்‌ ஏற்பது என்று கட்டுப்படுத்தினால்‌ பற்று குறையும்‌. 


கடவுள்‌ ஒளிவடிவானவர்‌ என்பதை நமக்கு 
நினைவூட்டுவதே திரு கார்த்திகை திருநாள்‌ திருவிளக்கு வழிபாடு 
பெண்களுக்கு உரித்தானது. 


கேணி நீரை ஒரு பாத்திரத்தில்‌ எடுத்து நாம்‌ அருந்தி தாகம்‌ 
தீர்ப்பது போன்று அருட்பெறும்‌ ஜோதியாகிய தெய்வத்தின்‌ 
திருவருளை திருவிளக்கில்‌ ஏற்றி வழிபட வேண்டும்‌. 


நம்‌ வீட்டு நலமும்‌ நாட்டு நலமும்‌ வளர நம்‌ இல்லங்களிலும்‌ 
ஆலயங்களிலும்‌ ஒன்று கூடி திருவிளக்கு வழிபாடு நடத்த 
வேண்டும்‌. 


மனித வாழ்க்கையில்‌ அடைய வேண்டியது துன்பக்‌ 
கலப்பில்லாத அகண்ட பரிபூரண ஆனந்தம்‌. அதை இறைவனடியில்‌ 
பக்தி செய்து பெற வேண்டும்‌. 


நம்முடைய தாய்‌, நம்‌ குருபத்னி, நம்‌ சகோதரர்கள்‌ மனைவி, 
நம்‌ மனைவியின்‌ தாய்‌, பசு, பூமாதேவி ஆகியோரைத்‌ தாயாக 
நினைக்க வேண்டும்‌. 


நல்ல விஷயங்களைப்‌ படித்திருந்தும்‌ தவறான வழியில்‌ 
வாழ்க்கையை நடத்துபவன்‌ குருடன்‌. 

எது நமக்குச்‌ சத்ரு? கோபம்‌ நமக்குச்‌ சத்ரு, அதனால்‌ 
அனைத்து புண்ய பலன்களும்‌ விலகும்‌. 

புலன்‌ அடக்கமில்லாமையினாலும்‌ முன்ஜன்ம 
வினையினாலும்‌ தற்போதுள்ள சூழ்நிலையினாலும்‌ ஆபத்துக்கள்‌ 
வளரும்‌. 


: 108 2 


ட அதள AO © 


, பிறர்க்குப்‌ பொருள்‌ அளிப்பதிலும்‌, நல்ல விஷயங்களைப்‌ 
படிப்பதிலும்‌, பூஜை தவம்‌ செய்வது போன்ற வழிகளிலும்‌ 
போதுமென்ற எண்ணம்‌ இருக்கக்கூடாது. 


._. நம்முடைய தகப்பனார்‌, நம்முடைய குரு. நமக்கு உணவு 
அளிப்பவர்‌, பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றுபவர்‌. வயதிலே 
மூத்தவர்களை தகப்பனாராக நினைக்க வேண்டும்‌. 


நல்ல குணங்களினாலும்‌ நன்னடத்தையினாலும்‌ மனிதன்‌ 
புகழப்படுகிறான்‌. 


தரித்திரன்‌, வியாதி உள்ளவன்‌, பிறர்‌ பொருளை அண்டி 
வாழ்பவன்‌ எப்போதும்‌ வருத்தப்பட்டு கொண்டே கவலைப்ட்டு 
கொண்டே இருப்பான்‌. 


கடிகாரத்துக்குத்‌ தேவாையன அளவு சாவி கொடுக்க 
வேண்டும்‌. அதுபோலக்‌ கிடைத்த ஆகாரம்‌ எல்லாம்‌ 
உட்கொள்ளாமல்‌ தேவையான வற்றைத்‌ தேவையான நேரத்திலேயே 
உட்கொள்ள வேண்டும்‌. 


இந்த மனம்‌ புத்தி, உலகம்‌ எல்லாவற்றிற்கும்‌ காரணமாக 
இறைவன்‌ ஒருவன்‌ இருந்து ஆட்டி வைத்தக்கொண்டு இருக்கிறான்‌ 
என்பதை நாம்‌ உணர வேண்டும்‌. 


மேகம்‌ நகர்வது போல நம்‌ மனமும்‌ ஒரிடத்தில்‌ அடங்காமல்‌ 
சதா எண்ணிக்‌ கொண்டே இருக்கும்‌. ஒடிக்‌ கொண்டே இருக்கும்‌. 
மனதை ஒருநிலைப்படுதத்‌ ஈசுவர பக்தி குரு பக்தி உதவுகிறது. 


பிரியமில்லாமல்‌ கொடுக்கும்‌ தானம்‌ பலனளிக்காது. 
தாளமில்லாமல்‌ பாடும்பாட்டில்‌ இனிமை இருக்காது. ராஜ்யம்‌ 
இல்லாத அரசன்‌ பிரயோஜனமற்றவன்‌. 

ஆசையானது தெய்வ சிந்தனையை மறக்கடிக்கிறது. 
கோபமானது ஐஸ்வர்யத்தை போக்கடிக்கும்‌. அகங்காரமானது 
எல்லாவற்றையும்‌ போக்கடிக்கிறது. 

சமுத்திரத்தில்‌ வசிக்கும்‌ திமிங்கலங்களே அதில்‌ செல்லும்‌ 
படகுகளை கவிழ்த்து விடும்‌. இந்து மதத்தில்‌ சில பேர்‌ இருந்து 
கொண்டே ஹிந்து மதத்தையே அழிக்கப்பார்பார்கள்‌. 


109 2 


ன 


சமுத்திரத்தில்‌ அலைகளை எத்தனை நேரம்‌ 
வேண்டுமானாலும்‌ பார்த்துக்‌ கொண்டு இருக்கலாம்‌. அலுப்புத்‌ 
தட்டாது. இந்து சமயத்திற்கு ஆதாரமான இராமாயணம்‌ மகாபாரதம்‌ 
படிக்கப்‌ படிக்க அலுப்புத்தட்டாது. ஒரு மனிதன்‌ தனக்கு 
விதிக்கப்பட்ட நியதிப்படி நல்ல கர்மாக்கள்‌ செய்யும்பொழுது அதன்‌ 
மூலம்‌ நல்ல ஸம்ஸகாரங்கள்‌, நல்ல சிந்தனைகள்‌ அடைகிறான்‌. 


நல்ல சிந்தனை முயற்சி மூலம்‌ மேலும்‌ மேலும்‌ நல்ல சித்த 

சுத்தி ஏற்பட்டுப்‌ பகவானை வழிட்டு, அவர்‌ அனுக்ரஹத்தால்‌ ஞானம்‌ 
எய்தி மோக்ஷத்தை அடைய முடியும்‌. 

ஒரு பூமியில்‌ பயிர்‌ ஆக வேண்டுமென்றால்‌ பூமிக்குத்தான்‌ 
அதிக கஷ்டம்‌ பொறுமை வேண்டும்‌. பூமி ஸ்தானத்தில்‌ உள்ள 
பெண்‌ இனம்‌ பொறுமையோடு சுக துக்கங்களைத்‌ தாங்க 
வேண்டும்‌. 

கடவுளை உருவம்‌ அருவம்‌ கிராமசக்தி போன்ற பல 
தன்மைகளில்‌ வழிபடுவது பாரத தேசத்திற்கே உரித்தான 
ஒன்றாகும்‌. 

உணவு உட்கொள்ளும்‌ முறையில்‌ பூமியில்‌ உட்கார்ந்து 
இலையில்‌ சாப்பிடுவது, சாத்வீகமான உணவுகளை உட்கொள்வது 
இந்து கலாச்சாரத்தின்‌ தனிப்பெரும்‌ விசேஷமாகும்‌. 

பால்‌ இனிப்பான வெல்லத்துடன்‌ சேர்ந்து பொங்கி சர்க்கரை 
பொங்கலாவது போலத்தூய்மையான இனிப்பான சிந்தனைகளை 
வளர்ந்து ஆனந்த நிலை அடைய முயற்சிக்க வேண்டும்‌. 

விடியற்காலை வேளையில்‌ மனம்‌ தெளிவாக 
இருக்கும்போது நல்லதை நினைத்தால்‌ அது நிலைத்து நிற்கும்‌. 
பள்ளி பாடங்களை படித்தால்‌ நிலைத்து நிற்கும்‌. 

எந்தவொரு கலாசாரத்திற்க்கும்‌ மூலமானது ஹிந்து 
கலாசாரம்‌. மார்கழி மாதம்‌ புனிதமான மாதமாக இறைவனுக்கு 
உகந்த மாதமாக இறைவானாலேயே கூறப்பட்டு உள்ளது. 

பெண்‌ நல்லதை நிறையச்‌ செய்தால்‌, நல்ல ஆசீர்வாதத்தை 
நிறையப்‌ பெற்றால்‌ கணவன்‌ குடும்பம்‌ எல்லாரும்‌ சுகமாக இருக்க 
முடியும்‌. 


8 110 2 


பெண்கள்‌ கண்ணீர்‌ விடுவது நாட்டிற்கு நல்லதல்ல, 
ஆகவே எந்த ஒரு காரியத்திலும்‌ மனம்‌ கலங்கும்படி வாழக்‌ கூடாது. 
சமுதாயம்‌ அப்படி வாழ விடவும்‌ கூடாது. 


.... நமக்கு வேதத்தில்‌ விதிக்கப்பட்ட கர்மத்தை பலனில்‌ ஆசை 
வைக்காமல்‌ அப்பழுக்கின்றிப்‌ புரிந்து அகம்பாவமின்றிப்‌ பகவானுக்கு 
அர்ப்பணமாக்கி விட வேண்டும்‌. 


எழுந்ததிலிருந்து படுக்கப்‌ போகம்‌ வரையில்‌ நாம்‌ செய்கிற 
பலவிதமான காரியங்களையும்‌ இறைவனின்‌ திசையில்‌ 
திருப்புவோமாக. 


மனிதன்‌ மனிதனாக வாழ வேண்டும்‌. இதன்‌ உட்கருத்து 
என்னவென்றால்‌ மனிதன்‌ நல்லதையே செய்து பகவான்‌ பக்தி 
சிந்தனைகளை வளர்த்து கொள்வது முக்கியம்‌. 


இராமன்‌, பகவான்‌ அவதாரமாகவே இருந்தாலும்‌ கூட 
மனிதனுடைய வாழ்க்கைக்குதான்‌ எடுத்துக்காட்டாக வாழ்ந்து 
காட்டுகிறார்‌. 


அரச மரத்தை இந்துக்கள்‌ யாரும்‌ பிரக்ஷணம்‌ செய்யலாம்‌. 
ஆண்கள்‌ விபூதியும்‌, பெண்கள்‌ குங்குமமும்‌ அணிந்து காலை எட்டு 
மணிக்குள்‌ ஏழு பிரதக்ஷணிம்‌ செய்யலாம்‌. 


பிதுர்‌ காரியங்களான தர்ப்பணம்‌, ஸ்ராத்தம்‌ 
போன்றவைகளை ஒரு போதும்‌ விடக்கூடாது. அதற்கு எந்தப்‌ 
பரிகாரமும்‌ கிடையாது. 


கண்டிப்பாகச்‌ செய்ய வேண்டும்‌. மாங்கல்ய நூல்‌ ஒன்று 
பிரிந்தாலும்‌, சனி, செவ்வாய்‌, ராகு காலம்‌, மரணயோகம்‌ இல்லாத 
வேளையில்‌ வேறு மாங்கல்யம்‌ கட்டிக்‌ கொள்ளலாம்‌. 


நாம்‌ தெய்வத்தின்‌ பெயர்களை நம்குழந்தைகளுக்கு 
வைப்பதின்‌ அர்த்தம்‌ ராமனென்று ஒருவர்‌ பெயர்‌ இருந்தால்‌ அந்த 
ராமனுக்கு தாஸனாக இருப்பது என்று பொருள்‌. 


சிரத்தை உள்ளவர்‌ ஆத்மசுத்தி சரீரசுத்தி என்ற இரு 
சக்கரங்களுள்‌ வாழ்க்கை வண்டியை நடத்த வேண்டும்‌. அன்னியர்‌ 
உணவை ஏற்கக்கூடாது. சதிபதிகள்‌ ஒழுங்காக வாழ்க்கை 
நடத்தினால்‌ மறுபிறவியிலும்‌ அவர்களே சதிபதிகளாவர்‌. 
111 


ம... அ 


ட்‌ அனகா னான கக வ ன னை ணன கை... 


ஸ்ரீமத்‌ பகவத்‌ கீதை வாழ்க்கைக்கு மிக உன்னதமான 
வழிகாட்டி. பகவத்‌ கீதையை தினந்தோறும்‌ படிக்க வேண்டும்‌. 
மனிதனை நிறை மனிதாக்குவது பகவத்‌ கீதையின்‌ கோட்பாடு. 


... ஸ்ரீஹனுமாருக்கு உகந்த தினம்‌ வியாழன்‌, சனிக்கிழமை. 
அவர்‌ கோவிலுக்கு எந்த நாளும்‌ சென்று வழிபடலாம்‌. 


அடிப்பிரதக்ஷணத்தில்‌ நிதானமாக, அவசரப்படாமல்‌ 
ஒவ்வொரு அடியாக, நிறைமாத கர்ப்பிணி தலையில்‌ 
நெய்க்குடத்துடன்‌ செய்வது போல்‌ செய்தால்‌ விசேஷம்‌. 


எவர்சில்வர்‌ பாத்திரங்களில்‌ அபிஷேகம்‌ பண்றது தப்பு. 
பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில்தான்‌ வீட்டீலும்‌ சரி 
கோவிலிலும்‌ சரி அபிஷேகம்‌ செய்ய வேண்டும்‌. 


பிரதோஷ காலத்தில்‌ மெளனமாக இருப்பது பூஜாகாலத்தில்‌ 
மெளனமாக சிவத்தியானம்‌ பண்ணுவது ரொம்ப விசேஷம்‌. 
எல்லாரும்‌ ஒம்‌ சொல்லக்கூடாது. யார்‌ உபதேசம்‌ பெற்றுக்‌ 
கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான்‌ சொல்ல வேண்டும்‌. 


அம்பாளுக்குக்‌ குங்குமம்‌ விசேஷம்‌, செம்பருத்தி பூ அரளி 
பவழமல்லிகை, மல்லிகை பூ தாமரை போன்ற மணமுள்ள மலர்களும்‌ 
விசேஷமானது. 


கோவிலிலும்‌ சரி, வீட்டிலும்‌ வழிபாட்டின்‌ போது இடுப்பில்‌ 
வேட்டிக்கு மேல்‌ துண்டை கட்டிக்கொண்டு வழிபாடு செய்வது தமிழ்‌ 
மரபு. 


கோவில்‌ முழுமையாக வலம்‌ வந்த பிறகு கொடி மரத்தின்‌ 
அருகே சாஷ்டாங்கமாக மும்முறை நமஸ்காரம்‌ செய்ய வேண்டும்‌. 


கலியுகத்தில்‌ ஆண்டவன்‌ நேரே காட்சி கொடுக்க 
மாட்டான்‌. கோவிலில்‌ சென்று பகவானைக்‌ காணும்‌ பொழுது 
ஆண்டவனை கண்ட உணர்வு ஏற்படுவதாலேயே காண முடியும்‌. 


குரு வடிவத்தில்‌ இருந்து காட்சி தருவது அபூர்வம்‌. 
அனுபவத்தில்தான்‌ இறையுணர்வை உணர வேண்டும்‌. 
அவ்வப்போது ஆசைபடுவது தப்பல்ல. பேராசைப்படுவது மிக தப்பு. 
சாமான்ய ஆசைகளைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளவும்‌ பேராசை மனித 
வாழ்வையே அழித்து விடும்‌. 


$ 112 2 


> வ ப படட 


கோபுரம்‌ என்பது ஆகம முறைப்படி பகவானின்‌ திருவடி. 
அதனால்‌ திருவடி தரிசனம்‌ மிகவும்‌ நல்லது என்று கோபுரதரிசனம்‌ 
கோடிபுண்யம்‌ என்று கூறியிருக்கிறார்கள்‌. 


எல்லா வேதத்தின்‌ சாரமாகப்‌ பகவத்‌ கீதை இருக்கிறது. 
நல்லமுறையில்‌ அர்த்தத்தோடு தெரிந்துகொண்டோலே 
போதுமானது. பகவத்‌ கீதையை அனைவரும்‌ படிக்க வேண்டும்‌. 


பஞ்சாங்கம்‌ ஜோசியம்‌ எல்லாம்‌ பகல்‌ நேரத்தில்‌ பார்த்தால்‌ 
விசேஷம்‌. இரவு வேளையில்‌ நட்சத்திரங்கள்‌ இடங்களில்‌ மாறுவதால்‌ 
இரவு நேரத்தில்‌ பார்க்கக்கூடாது. 


நவக்கிரஹங்களுக்குத்‌ தமிழ்நாட்டில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
ஒரு கோவில்‌ இருக்கிறது. இதில்‌ ராகஷேத்திரம்‌, காளஹஸ்தி 
காளஹஸ்தீஸ்வரரைப்‌ பூஜை செய்தால்‌ ராகுதோஷம்‌ நிவர்த்தி 
ஆகும்‌. 


ஒவ்வொரு தானியமும்‌ இறைவனின்‌ அருளால்‌ 
படைக்கப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில்‌ மழை பொழிந்து சுபிட்சம்‌ 
கிடைக்கும்‌ நேரம்‌. இறைவன்‌ முன்பாகத்‌ தானியத்தை சமர்ப்பிப்பது 
நிறைமதிக்‌ காட்சி. 


அன்புக்கும்‌ அருளுக்கும்‌ உள்ள வேறுபாடு, அன்பு மனிதன்‌ 
மற்ற மனிதர்களிடம்‌ காட்ட வேண்டியது ஒன்று. அருள்‌ என்பது 
இறைவனால்‌ அளிக்கப்படுகிறது. 


பசு மாட்டையும்‌, யானையையும்‌ தெய்வமாக பூஜிக்க 
வேண்டும்‌. குல தெய்வத்தை பூஜை செய்வது மனக்குறைகள்‌ உடன்‌ 
நீங்கும்‌. 


அனைத்து மக்களும்‌ அவ்வப்போது பொது இடத்தில்‌ 
ஒன்றுகூடி வார வழிபாடு, பஜனை பாடல்‌ பாடுவது, கோயில்‌ தேர்‌ 
இழுப்பது போன்ற பணிகளில்‌ ஈடுபட்டால்‌ தீமைகள்‌ அகன்று 
ஒற்றுமை வலுவடையும்‌. 


ஒவ்வொருவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலும்‌ குருவருள்‌ 
ஆசி இன்றியமையாதது. முதலில்‌ தெய்வத்தின்‌ அருளால்‌ குருவை 
பெற்று பிறகு குருவின்‌ அருளால்‌ தெய்வத்தன்மையை, ஞானத்‌ 
தன்மையை அடைய வேண்டும்‌. 


113 
== நட்‌ கை. 


௮ LAY C7) © 


இறைவழிவாடு முதலியவைகளால்‌ தீச்செயல்களின்‌ 
விளைவு குறையும்‌. ஆகவே இறைவழிபாடு மிக அவசியம்‌. 


பூமியில்‌ இருந்து கிளம்பிய துளியானது மேல்‌ நோக்கிதான்‌ 
செல்லும்‌. அதேபோல்‌ இறைவனை அடைய திருவடியைப்‌ பக்தி 
செய்தால்‌ இறைவனுடைய துளிமகிமையால்‌ வாழ்க்கை மேலே 
உயரும்‌. 


விவேகம்தான்‌ முதல்படி... விவேகத்தின்‌ மூலம்‌ தான்‌ 
வைராக்கியம்‌ பெற முடியும்‌. அதுதான்‌ நிலையாக இருக்கும்‌. 


பசுவே புனிதமானது. அதனுடைய திருவடி பட்ட இடம்‌ 
அதிலிருந்து கிளம்பும்‌ துளி புனிதமானது. 

பெரும்‌ தீட்டு உள்ளவர்கள்‌ வியாதியால்‌ ஸ்நானம்‌ செய்ய 
முடியாதவர்கள்‌ கூட பசுவின்‌ துளி பட்டால்‌ மேலான பலனை 
அடைவார்கள்‌. 


ஒரு மனிதன்‌ சுகப்படுவதற்கும்‌, துக்கப்படுவதற்கும்‌ அவன்‌ 
மனமே காரணம்‌. நல்ல சிந்தனை உள்ளவர்களுக்கு நல்லவையும்‌, 
தீய எண்ணம்‌ கொண்டவர்களுக்கு தீமையும்‌ கண்ணில்படும்‌. 


எல்லாக்‌ கல்வி நிலைகளிலும்‌ பொது கல்வி அறிவோடு 
கூட இந்திய நாட்டிற்கு ஏற்றதான கலாசார கல்வி, தேசியக்‌ கல்வி, 
தொழில்‌ இயல்‌ கல்வி சேர்த்தால்‌ கல்வி முழுமை பெறும்‌. 

கோபம்‌, தாபம்‌, விருப்பு வெறுப்பில்லாமல்‌ எதையும்‌ 
பகுத்தறிந்து, இது நிலையானது இது நிலையில்லாதது என்று 
உணர்ந்து இருப்பதே விவேகம்‌. 


மயில்கள்‌ தோகை விரித்து ஆட ஆரம்பித்தால்‌ மழை வரும்‌ 
என்பர்‌. அதே போல மகான்கள்‌ வசிக்கும்‌ இடங்களில்‌ சுபிட்சம்‌ 


விளங்கும்‌ அறியாமை அகன்ற பிறகு ஞானம்‌ வருகிறது. 
எப்போது பூர்ண நிலையை அடைகிறோமோ அப்போது 
அறியாமை நீங்கி ஞானம்‌ தானாக பிரகாசிக்கின்றது. 
எல்லா விதைகளும்‌ மரமாவதில்லை. இறைவன்‌ அருளால்‌ 
வந்த நாம்‌ எல்லாரும்‌ முக்தி அடைவதில்லை. சிலரால்தான்‌ அடைய 
முடிகிறது. 
114 


ட ண கை... : : - கணை கை ப 


அ“ ட கையையப் க்‌ 


படகின்‌ இயற்கை தண்ணீரில்‌ மிதந்து எல்லாரையும்‌ கரை 
சேர வைப்பது. அதுபோல நல்லார்கள்‌ பெரியோர்கள்‌ கடமை பிறரைத்‌ 
துன்பத்தில்‌ இருந்து கரைசேர வைப்பது. 


பெரிதாக வளர்ந்த ஆல மர விழுதின்‌ ஆரம்ப விழுது முடிவு 
விழுது எது என்று பிரித்து சொல்ல முடியாது. இந்த உலகில்‌ ஆரம்பம்‌ 
எது முடிவு எது என்று கூற முடியாது. 


தேங்காயானது ஒரு உயர்ந்த பொருள்‌. இறைவனுக்கே 
அர்ப்பணிக்கும்‌ பொருள்‌. ஆகவே அது உயர்ந்து மேலோங்கி 
இருக்கிறது. பாகற்காய்‌ கசப்பாக இருந்தாலும்‌ உடம்புக்கு நல்லது. 
அது போல பெரியார்களின்‌ சொல்‌ கேட்பதற்குக்‌ கடினமாக 
இருந்தாலும்‌ உள்ளத்திற்கு நன்மை தரும்‌. 


சிறிய படகின்‌ மூலம்‌ கூடச்‌ சமுத்திரத்திலே பல 
பணிகளைச்‌ செய்து கொண்டு வந்து விடலாம்‌. அது போல சிறிய 
முயற்சிகள்‌ சாதனைகள்‌ மூலமாக பல பலன்களைப்‌ பெற்று 
இறைவனை அடையலாம்‌. 


ஆலயம்‌, மடம்‌ இவைகள்‌ நாட்டின்‌ நன்மதிப்புக்கும்‌ 
மக்களின்‌ நல்வாழ்வுக்கும்‌ சிறந்த சிந்தனையாளர்களால்‌ 
தோற்றுவிக்கப்பட்டவை. 


தினசரி அல்லது வாரத்தில்‌ ஒரு நாளேனும்‌ ஒவ்வொருவரும்‌ 
பிரார்தத்னைக்கு செல்ல வேண்டும்‌. கோயிலில்‌ பூஜை 
நடைபெறாவிடில்‌ நாட்டில்‌ பஞ்சம்‌ பசிப்பிணி பரவும்‌. வானம்‌ 
வழங்காது. 


ஆலய சொத்தைப்‌ பாதுகாக்க ஒவ்வொருவரும்‌ முன்வர 
வேண்டும்‌. நமக்கேன்‌ என்று இருக்க கூடாது. சிவன்‌ சொத்து 
குலநாசம்‌ என்ற மொழியை மறக்கலாகாது. 


நம்முடைய முன்‌ செய்தவினைகளுக்கு ஏற்பப்பலனை 
அனுபவிக்க வேண்டி இருந்தாலும்‌ இறைவன்‌ அருளாலும்‌ 
பெரியோர்கள்‌ ஆசியாலும்‌ துன்பம்‌ குறைய வாய்ப்புண்டு. 


மனதில்‌ பகவானை நிறுத்தி வழிபடுவது தியானம்‌. 
தியானத்தின்‌ மூலமாகவும்‌, மன பூஜையின்‌ மூலமும்‌, ஜபம்‌ செய்வது 
மூலம்‌ எனப்பல உபாசனை. 


115 
0 


க கள கை: அண்ணனான ளக ப்‌ 


புத. 


ஐந்து அறிவைக்‌ காட்டிலும்‌ ஆறாவது அறிவான 
பகுத்தறிவைக்‌ கொண்டவன்தான்‌ மனிதன்‌. நல்லது, கெட்டது என்று 
பகுத்தறிந்து கொள்ள சக்தி பெற்ற மனிதன்‌ ஒரு போதும்‌ காலத்தை 
வீணடிக்கலாகாது. 


பாரதம்‌ என்ற பெயர்‌ யுக யுகமாக நிலவி வருகிறது. பா- 
ரதம்‌ என்ற இரு சொற்களாகப்‌ பிரிப்பதால்‌ ஆன்ம ஒளி ஊட்டுவது 
என்று பொருள்படும்‌. 


தர்மமும்‌ கர்மமும்‌ ஒன்றுதான்‌. ஆனால்‌ தேசம்‌, காலம்‌ காரி 
இவைகளுக்கேற்ப வேறுபடுவதால்‌ பலவிதமாக உள்ளன. 


வேதங்களை ஒப்பு கொள்ளுதல்‌, இறைவனது அருவநிலை 
உருவநிலை அவதாரம்‌ இவைகளை ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ இந்து 
மக்கள்‌ என்பதற்கான சின்னங்கள்‌. 

இப்பிறப்பிற்கு முந்தைய மனுஷ்ய ஜன்மத்தில்‌ செய்த பாவ 
புண்யங்களாலேயே இப்பிறப்பில்‌ ஸுக துக்கங்கள்‌ விளைகின்றன. 

தனிநபர்‌ தர்மம்‌, குடும்ப தர்மம்‌, தேச தர்மம்‌ என மூன்று 
வகை. அதிலும்‌ கூட பிரம்மசாரி கிருஹஸ்தன்‌, வானப்‌ பிரஸ்தன்‌, 
ஸந்யாசி என பல தர்மங்கள்‌ உள்ளனன. 


இறைவழிபாடு முதலியவைகளால்‌ தீச்செயல்கள்‌ விளைவு 
குறையும்‌. ஆகவே இறைவழிபாடு மிக மிக அவசியம்‌. 


மழைக்‌ காலத்தில்‌ மழை கோட்டு போட்டுக்‌ கொண்டு 
வெளியே சென்றால்‌ நாம்‌ நனைவதில்லை. அதுபோல இறை 
வழிபாடு தீய விளைவுகளின்‌ துன்பத்தை தடுப்பதில்‌ கவசமாக 
அமைகிறது. 


உருவமும்‌ குணமும்‌ அற்ற சக்தியின்‌ துணை கொண்டு 
உருவமும்‌ குணமும்‌ உடைய கடவுள்‌ படைத்தல்‌ காத்தல்‌ அழித்தல்‌ 
என்கின்ற தொழில்களைப்‌ புரிகின்றார்‌. வைகுண்டத்திலும்‌, 
கைலாயத்திலும்‌ இருக்கும்‌ உருவமுடைய கடவுளே அவதாரம்‌ 
எடுக்கின்றார்‌. 


அவதாரங்களின்‌ உருவங்களை கருங்கல்லில்‌ சிலை 
வடித்தெடுத்து மந்த்ர பூர்வமாகப்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ள 
சக்தியே விக்ரஹம்‌ எனப்படும்‌. 


ஒ--_ 2 ட ட டடட்ட ட பபபல 


பகவான்‌ கூட தேவையான போது மந்திரம்‌ தந்தரம்‌ 
செய்பவர்கள்‌. பகவானின்‌ அருளால்‌ சித்தி பெற்ற மாந்தர்‌ கூட 
வித்தை செய்ய முடியும்‌. அவர்களைச்‌ சித்தர்‌ எனலாமே தவிர 
பகவான்‌ என்று கூற முடியாது. 


பகவானைக்‌ கண்ணாரக்‌ காண முடியுமா என்றால்‌ 
மனதைப்‌ போகப்‌ பொருளினின்றும்‌ பொருள்களினின்றும்‌ மீட்டுப்‌ 
பகவானைத்‌ தியானித்தால்‌ கண்ணாரக்‌ காண முடியும்‌. 


பக்தி மார்க்கத்திலே பிரார்த்தனையைப்‌ பற்றிச்சொல்லும்‌ 
போது உங்கள்‌ திருவடியிலே என்‌ மனம்‌ பதிய வேண்டுமென்று தான்‌ 
சொல்லுவர்‌. 


கோகுலத்தில்‌ தோன்றி மதுரையில்‌ வளர்ந்து துவாரகையில்‌ 
வசித்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான்‌ திருவடி பதிந்த இடமெல்லாம்‌ சங்கு 
சக்கரம்‌ காணப்படுவதாக பாகவதம்‌ கூறுகிறது. 


ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும்‌ பிறப்பு முதல்‌ 
இறப்பு வரையிலான எல்லா ஸம்ஸ்காரங்களும்‌ 
அக்னிஸாக்ஷியாகவே செய்யப்படுகின்றன. 


அக்னி ஸம்ஸ்காரத்தால்‌ அனைத்துத்‌ தேவர்களும்‌ 
மகிழ்கிறார்கள்‌. இதனால்‌ மனிதனது வாழ்வில்‌ குறைகள்‌ களைந்து 
இன்பமயமாகத்‌ திகழ்கிறது. 


கடவுள்‌ வழிபாடு ஒன்றுதான்‌ மன வியாகூலங்களைத்‌ 
தீர்க்க வல்லது. மன அமைதி கடவுளை வழிபட்டால்‌ மட்டுமே 
கிடைக்கும்‌. 


தோன்றிய பொருளுக்கெல்லாம்‌ அழிவு உண்டு. அந்த 
நிலையிலே மனித உடல்நிலையானதில்லை. அதற்காக அழ 
வேண்டியதில்லை. ஆத்மா மட்டும்‌ நிலையானது. 


இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன்‌ தொடர்பு 
கொள்வதற்கு ஒரு பெரிய உபாயமாக நாம பஜனை தொன்று 
தொட்டு நம்‌ தேசத்தில்‌ செய்யப்படுகிறது. 

இந்த நாம பஜனை நல்ல பழக்கம்‌. மீண்டும்‌ நன்றாக உயிர்‌ 
பெற்று வளர வேண்டும்‌. பக்தி செழிக்கப்‌ பகவத்‌ குணங்களைப்‌ 
பாடுவது சிறந்தது. 


௯ அத்‌ 


ஒவ்வொரு வீட்டிலும்‌, குடும்பத்தில்‌ உள்ள அனைவரும்‌ 
மாலை வேளைகளில்‌ வீட்டிலேயே குத்துவிளக்கு ஏற்றி 10 
நிமிடமாவது பஜனை செய்ய வேண்டும்‌. ஸத்‌ என்றதை, சித்‌ என்ற 
அறிவினால்‌ கண்டு உண்டாவதே பரமானந்தம்‌. துக்கப்‌ கலப்பே 
இல்லாத ஆனந்தம்‌. 

சகுண பிரமம்‌ உபாஸனை செய்பவர்கள்‌ இறந்த பிறகு 
பிரம்ம லோகத்திற்கு செல்கிறார்கள்‌. அங்கேயே பிரம்ம ஞானம்‌ 
பெற்று முக்தி அடைவர்‌. பரமாத்மா மட்டுமே மெய்ப்பொருளாகும்‌. 
அதைத்‌ தவிர அனைத்து உலகமே பொய்‌ பொருள்தான்‌. அழியக்‌ 
கூடியதுதான்‌. 


வேதங்களிலும்‌, உப நிடதங்களிலும்‌ சாஸ்திரங்களிலும்‌ 
பொதிந்து கிடக்கும்‌ உண்மைகளை தத்துவஙக்ளை பரப்பி நமக்கு 
வழிகாட்டியவர்‌ ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார்‌ ஆவார்‌. 

ஹிந்து தர்மத்தில்‌ எல்லா நூல்களுக்கும்‌ மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ உண்டு. ஆனால்‌ அனைத்திலும்‌ எல்லாவற்றின்‌ 
ஸாரமாகத்‌ திகழ்வது பகவத்‌ கீதை. 


தேவதைகள்‌ அனைவரையும்‌ மதிக்கத்தான்‌ வேண்டும்‌. 
மரியாதையும்‌ பக்தியும்‌ செலுத்த வேண்டும்‌. ஆனால்‌ இஷ்ட 
தெய்வமாக ஒரு தேவதையை ஏற்றுக்‌ கொள்வது அவசியம்‌. 


பிறமத நூல்கள்‌ ஒரு நபரால்‌ எழுதப்பட்டது. காலகாலமாக 
உண்டு. ஆனால்‌, ஹிந்து தர்ம மூல நூலோ ஒரு மஹானால்‌ 
எழுதப்பட்டதன்று. அனாதி காலமாகக்‌ குரு சிஷய்‌ வழியாக வந்து 
கொண்டிருக்கிறது. 

கிருத திரேதா துவாவர யுகங்களில்‌ தவமிருந்து பெற்ற 
பலனை கலியுகத்தில்‌ வெகு எளிதாக நாம பஜனை நாமஜபம்‌ மூலம்‌ 
பெறலாம்‌. வெகு எளிதாக பெறலாம்‌. 


உலகனைத்திற்கும்‌ தாய்‌ தந்தையாக விளங்குபவர்கள்‌ 
பார்வதி பரமேச்வரர்கள்‌. அநத்‌ பார்வதிக்கு உகந்தது நவராத்திரி, 
சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. 


ஏக சக்தி மூன்று விதமாகத்‌ துர்கா லக்ஷ்மி ஸரஸ்வதி 
வடிவமாக நாம்‌ எல்லோரும்‌ பூஜை செய்வதைக்‌ குறிக்கிறது 
நவராத்திரி. 


118 
உண 


அப பபப வி அ அ அ பபப பது 


கலியுகத்தில்‌ மோசமான சூழ்நிலையிலும்‌ சிறிது 
நேராமாவது எவனொருவன்‌ நற்பணிகளைப்‌ புரிகின்றானோ 
அவனுக்கு சிறப்பான விளைவு கிட்டும்‌. 


பெரிய பாத்திரத்தில்‌ உள்ள நீரில்‌ ஒரு சொட்டு எண்ணை 
விழுந்தாலும்‌ நீர்‌ முழுவதும்‌ பரவிவிடுவது போலக்‌ கெட்ட 
சூழ்நிலையில்‌ அறச்‌ செயலும்‌ அதிக சக்தி உடையதாகிறது. 


பாலில்‌ ஒரு துளி விஷம்‌ விழுந்துவிட்டால்‌ பால்‌ முழுவதும்‌ 
விஷமாகி விடுவது போலக்‌ கலியுகத்தில்‌ சிறிது பாவம்‌ செய்தாலும்‌ 
பெருந்துன்பம்‌ விளையும்‌. குணங்களற்றதும்‌, உருவமற்றதும்‌ தியான 
மயமானது ஜோதிமயமானது அகண்ட சச்சிதானந்தமான ஒரே 
ஸ்வரூபந்தான்‌ பகவானது ஸ்வரூபம்‌. 


கலியுகத்திற்கு முன்பு ரிஷிகளும்‌ மஹான்களும்‌ ஈசுவரனை 
மனதாலேயே தியானித்து வந்துள்ளனர்‌. அவர்களுக்குக்‌ கடவுள்‌ 
காட்சி தந்த இடமே தற்போது வரலாற்றுத்‌ தலங்கள்‌. 


கடவுள்‌ ஒருவரே, அவருக்கு உருவம்‌ பெயர்‌ கிடையாது. 
ஆனால்‌ தனது பக்தர்களுக்கு நன்மை செய்து தீமைகளை நீக்கும்‌ 
பொருட்டு உருவத்துடன்‌ அவதரித்து உள்ளார்‌. 


கலியுகத்தில்‌ முன்யுகங்கள்‌ போல்‌ மனிதர்களுக்கு 
மனோபலம்‌ கிடையாது. ஈசுவரனை வடிவமில்லாமல்‌ தியானிக்கும்‌ 
சக்தி இல்லை. அதனால்‌ மனித மனம்‌ இறைவன்‌ பால்‌ ஈடுபட 
ஸகுணமாக ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறது. 


பல வடிவஙக்ளில்‌ தோற்றமளித்தாலும்‌ நீரின்‌ வடிவம்‌ 
ஒன்றுதான்‌. அதுபோல பரமாத்மா பல்வேறு உருவங்களில்‌ 
காட்சிதந்தாலும்‌ உண்மையில்‌ ஒருவரே. 


மதம்‌ நீதி - தர்மம்‌ இவைகளில்‌ தான்‌ மனிதனுடைய 
வாழ்வில்‌ வரும்‌ துன்பஙக்ளைக்‌ குறித்து கொள்வதற்கும்‌ அடியோடு 
ஒழித்து விடுவதற்கும்‌ விளக்கப்பட்டு உள்ளன. 


மனிதப்‌ பிறவியில்‌ இருந்து கொண்டே மனிதன்‌ மேல்‌ 
நோக்கிச்‌ செல்வதையே தன்‌ குறிக்கோளாக கொண்டு வாழ 
வேண்டும்‌. இல்லை என்றால்‌ அவன்‌ மனித உருவிலிருந்தாலும்‌ 
கூடப்‌ பிராணிகள்‌ நிலைக்கு இறங்கி விடுவான்‌. 


119 
5 


=== கைக 


ண ளை உட டட ணை 5 

விவேக சக்தி மனிதனைத்‌ தவிர வேறு எந்த பிராணிக்கும்‌ 
கிடையாது. ஆகவேதான்‌ மற்றப்பிராணிகளைக்‌ காட்டிலும்‌ மனிதன்‌ 
வேறுபட்டவனாக உயர்ந்தவனாக இருக்கிறான்‌. மனிதனைத்‌ தவிர 
மற்ற பிராணிகள்‌ குறுக்கே வளர்கின்றன. மனிதன்‌ ஒருவனே நீட்டுப்‌ 
போக்கில்‌ உயரமாக வளர்கிறான்‌. 


ப யோசிக்காமலும்‌, சிந்தனை செய்யாமலும்‌ செய்வது 
துன்பத்திலேயே முடிகின்றன. 


நம்பிக்கையும்‌, விச்வாசமும்‌ மனிதன்‌ வாழ்வில்‌ 
மேன்மையைத்‌ தருகின்றன. இந்த அடிப்படையில்‌ மானிடப்‌ 
பிறவியில்‌ நல்லதை செய்து கெட்டதைத்‌ தவிர்த்து மேன்மையடைய 
வேண்டும்‌. 

“ஆரிய: என்ற சொல்லுக்கு மரியாதைக்‌ உகந்தவன்‌ 
பூஜிக்கத்‌ தகுந்தவன்‌ என்று பொருள்‌. ஆகவே ஹிந்து மதத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌ யாராயிருந்தாலும்‌, சிறப்பியல்பு காணப்படின்‌ பூஜிக்க 
தகுந்தவன்‌ ஆகிறான்‌. 

பிரும்மதேவனுடைய படைப்பில்‌ பதினான்கு உலகங்கள்‌ 
உலகத்திற்குப்‌ பூலோகம்‌ என்று பெயர்‌. 


பூலோகம்‌ தவிர, மற்ற உலகங்களில்‌ உள்ள எல்லோருமே 
மனிதர்களை காட்டிலும்‌ அதிகமாகப்‌ புண்ணியம்‌ செய்தவர்கள்‌, 


நாம்‌ வசிக்கும்‌ பரத கண்டமானது மேருபர்வதத்துக்கு 
தெற்குத்‌ திக்கில்‌ இருக்கிறது. சூரியனுக்கு அஸ்தமனம்‌, உதயம்‌ 


இல்லை. 

சூரியன்‌ மேருவை சுற்றி வருகிறான்‌. இவன்‌ ஒரு 
பாகத்தைச்‌ சுற்றி வரும்போது அந்த பாகம்‌ ஒளிவிட்டுப்‌ 
பிரகாசமாகவும்‌ அதற்கு நேர்‌ பின்புறம்‌ இருட்டாகவும்‌ இருக்கிறது. 

பரத கண்டத்தைத்‌ தரம்‌ பூமி என்றும்‌ மற்ற கண்டங்களைப்‌ 
“போக பூமி” என்றும்‌ கூறுவார்கள்‌. 

சமுத்திரஸ்நானம்‌ தினந்தோறும்‌ செய்யக்கூடாது. பருவ 
காலங்களில்‌ செய்ய வேண்டியது. ஆனால்‌ ராமேசுவரம்‌ போன்ற 
பெரிய க்ஷேத்திரங்களில்‌ என்றைக்கும்‌ ஸ்நானம்‌ செய்யலாம்‌. 


420 
அப ப படக 


அப்பை அ ஹி அ ப ப பபடவூ 


ஜபம்‌ செய்யும்‌ போது விரல்‌ விட்டு எண்ணுவது அதமம்‌. 
மாலைகளை வைத்துக்‌ கொண்டு எண்ணிச்‌ செய்வது மத்திமம்‌. 
விரல்களின்‌ பருவாக்களின்‌ (கணுக்களில்‌) எண்ணுவது உத்தமம்‌. 


இந்த சரீரமானது வியாதி வெக்கை இல்லாமல்‌, 
துன்பப்படாமல்‌ இருந்தால்தான்‌ நமக்கு ஏற்பட்ட காரியங்களைத்‌ தப்பு 
இல்லாமல்‌ சரிவரச்‌ செய்ய முடியும்‌. 


மனம்‌, சரீரம்‌ இரண்டும்‌ ஆரோக்யமாக சந்தோஷமாக 
இருக்க வேண்டியதற்கான உபாயங்களை ஏற்ற விரதங்களை, 
வேதத்தின்‌ உபவேதமான ஆயுர்வேதம்‌ தெரிவிக்கிறது. 


.... ஆயுர்வேத மூலபுருஷர்‌ தன்வந்தரி மஹரிஷி. மற்ற எந்த 
மருந்தாலும்‌ வைத்யராலும்‌ குணப்படுத்த முடியாத சில வியாதிகளை 
இந்த ஆயுர்வேதத்தால்‌ குணப்படுத்த முடியும்‌. 

வினை 3 வகைப்படும்‌. 1. ஸஞ்சிதம்‌, 2. ஆகாமி, 3. 
பிராரப்தம்‌ நமது ஹிந்து சித்தாந்தம்‌ அனாதியானது. பல 
பிறப்புக்களில்‌ செய்துள்ள நல்வினை தீவினைகள்‌ ஸஞ்சிதம்‌ 
என்றழைக்கப்படுகிறது. ஸஞ்சிதத்திலிருந்து இப்போ அனுபவிப்பது 
பிராரப்தமாகும்‌. 


இப்பிறப்பில்‌ செய்யப்‌ போகின்ற நல்வினை தீவினைகள்‌ 
ஆகாமி எனப்படுகின்றது. காதிற்கு அலங்காரம்‌ தீயதைக்‌ 
கேட்காமல்‌ நல்லதையே கேட்பது. நமக்குச்‌ சத்ரு கோபம்‌. ஒரு 
மனதின்‌ புகழப்படுவது நல்ல குணங்களாலும்‌, நன்னடத்தையாலும்‌. 


ஆண்கள்‌ சம்பாத்தியத்தைக்‌ கொண்டு சிக்கனமான 
முறையில்‌ தன்பரிபூரணமான சுதந்திரத்தை பயன்படுத்திப்‌ பெண்கள்‌ 
வாழ வேண்டும்‌. 


தன்‌ கணவனுக்கு அடுத்த மாதம்‌ கடன்‌ வராமல்‌ குடும்பம்‌ 
நடத்தும்‌ பணியே பெரும்பணி. இதுவே பெண்கள்‌ தன்‌ 
குடும்பத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ளும்‌ முறை. 


கண்‌ இரண்டானாலும்‌ பார்வை ஒன்றுதான்‌. எதிலும்‌ 
நல்லதைக்‌ காண வேண்டும்‌. தர்ம சிந்தனையும்‌ பக்தியும்‌ கொள்ள 
வேண்டும்‌. அத்வைத வேதாந்தத்தின்படி முடிவான மெய்ப்பொருள்‌ 
இரண்டல்லதான்‌ ஒன்று என்பதும்‌ வேற்றுமைகள்‌ உண்மையல்ல 
என்பதுமேயாகும்‌. 
121 


களை கைண." - அணத யை க கயை 


உ 

இந்த அத்வைத கொள்கையே தேசிய ஒருமைப்பாடு என்று 
இப்போது கூறப்படும்‌ விஷயத்திற்கு மிகவும்‌ இணங்கியது. 
உலகத்தில்‌ உள்ள மொழிகள்‌ எல்லாம்‌ அவைகளுக்குப்‌ பொதுவான 
ஒரே மூலத்தில்‌ இருந்துதான்‌ தோன்றி உள்ளன. 


நம்முடைய பேசும்‌ மொழியை “ஈஸவராம்சம்‌' என்று 
கருதுகிறோம்‌. சரஸ்வதி, வாணி என்றும்‌ வாக்தேவி என்றும்‌ 
போற்றப்படுகிறார்‌. ஏனைய மொழிகளும்‌ சரஸ்வதியின்‌ 
சொரூபங்களே. அப்படி இருக்க ஒரு மொழிக்கும்‌ மற்றொரு 
மொழிக்கும்‌ உயர்வு தாழ்வு என்கிற தார தம்மியம்‌ இருக்க முடியாது. 


“சப்த பிரம்மம்‌” என்ற பரம்‌ பொருளே பல மொழிகளில்‌ 
அவதரித்து இருக்கிறது. மொழி என்பது சிந்தனைக்கு ஒரு 
கருவிதான்‌. பொதுவாக ஒரு உடல்‌ அடுத்த உடலுக்கு உதவுவதாக 
இருந்தால்தான்‌ நாம்‌ எல்லோரும்‌ பிழைக்க முடியும்‌. அந்த மாதிரி 
சமூக சேவை தொடங்க வேண்டும்‌. 


விபூதிக்கு ஐஸ்வர்யம்‌ என்று பெயர்‌. அம்மன்‌ உருவகத்தை 
உண்டாக்குவது குங்குமம்‌. குங்குமம்‌, சந்தனம்‌, திருமண்‌ விபூதி 
இவைகைள இட்டுக்‌ கொள்வது முறை. எந்த ஒரு பிரச்சினை 
வந்தாலும்‌ மனசு ஒரு முக்கியமானதாகக்‌ கருதப்படுகிறது. 
ஆகையால்‌ மனசு நமக்குத்‌ தூயதாக இருக்க வேண்டும்‌. 


எப்படியாவது இறைவனிடம்‌ நம்‌ மனதைச்‌ செலுத்த 
வேண்டும்‌. பக்தி செய்ய வேண்டும்‌. இல்லையேல்‌ நமஸ்காரமாவது 
பண்ண வேண்டும்‌. நமஸ்காரம்‌ மிகவும்‌ உயர்ந்தது. நம்முடைய 
குறைகள்‌ பாவங்கள்‌ தீர்ந்து இறைவன்‌ அருளைப்‌ பெறத்தான்‌ 
நமஸ்காரம்‌. இந்த முறையிலே வழிபாடு செய்தால்‌ நமக்கு நல்லது 
கிடைக்கும்‌. 


இறைவனைப்‌ பக்தி செய்ய நம்‌ மனம்‌ இறைவனிடம்‌ 
செல்லும்‌. பிறகு படிப்படியாக உயரும்‌. எல்லாருக்கும்‌ வழிகாட்டியாக 
வாழ்ந்தால்‌ நாமும்‌ உயரலாம்‌ நாடும்‌ உயரும்‌. 


கோயிலில்‌ பூஜை "நடப்பது தேசத்தின்‌ நன்மைக்காக. 
கோவிலில்‌ பூஜை நடந்தால்தான்‌ நகரம்‌ நன்றாக இருக்கும்‌. 
கோவிலில்‌ தீபம்‌ எரியாவிட்டால்‌ நாட்டில்‌ ஒளி இருக்காது. 


நெருப்பை தண்ணீரால்‌ அணைத்தும்‌ கூட சிறிது நேரம்‌ 


வரை சுடும்‌. புகையும்‌ இருக்கும்‌. அது போல இறைவன்‌ அருளைப்‌ 
122 


த 


இ ofa = 


பெற சாதனை செய்பவர்களிடம்‌ கூடச்‌ சோதனையும்‌ துன்பமும்‌ 
கொஞ்சம்‌ காலம்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. 


ஆயிரம்‌ சூரியனும்‌ ஆயிரம்‌ சந்திரனும்‌ ஏக காலத்தில்‌ 
வந்தால்‌ எவ்வளவு ஒளியும்‌ எவ்வளவு குளிர்ச்சியும்‌ இறைவனைக்‌ 
கண்டவர்களிடம்‌ இருக்கும்‌. 


இறைவன்‌ இல்லை என்று யாராலும்‌ சொல்ல முடியாது. 
எங்கும்‌ நிறைந்துள்ள இறைவன்‌ சொல்பவனுடைய உள்ளத்திலும்‌ 
சொல்லிலும்‌ நிறைந்து இருக்கிறான்‌. 


வேதம்‌ ஸ்மிருதி புராணம்‌ மூன்றும்‌ நமக்கு வழிகாட்டிகள்‌, 
வேதம்‌ தகப்பனைப்‌ போன்றது. தகப்பனார்‌ கடுமையாக கட்டளை 
இடுவார்‌. அதுபோல வேதம்‌ “உண்மை பேசு), தர்மத்தை செய்‌, என்று 
கட்டளை இடும்‌. 


ஸ்மிருதி தாயைப்‌ போன்றது. ஸ்மிருதி இதை செய்தால்‌ 
உனக்கு நன்மை உண்டாகும்‌. செய்யாவிடிலும்‌ உண்டாகும்‌ என்று 
தாயைப்‌ போல பக்குவமாக எடுத்துரைக்கும்‌. 


புராணம்‌ மனைவியைப்‌ போன்றது. மனைவி கட்டளை 
இடவும்‌ மாட்டாள்‌. கட்டளை இடவும்‌ கூடாது. இனிமையாகப்‌ 
பேசியே நம்மை நல்வழிப்படுத்துவாள்‌. புராணம்‌ பல கதைகள்‌ மூலம்‌ 
தர்மத்தை நமக்கு எடுத்துக்‌ கூறுகிறது. 

படித்தவர்கள்‌ சர்க்கார்‌ உத்தியோகம்‌ பார்க்க வேண்டும்‌ 
என்று நினைக்காமல்‌ தன்னிச்சையாக ஒரு தொழில்‌ செய்ய முன்‌ வர 
வேண்டும்‌. 


தொகுப்பு : புலவர்‌ மகாதேவன்‌ 


123 
9 


மங்ககரமான ஜய வருடம்‌ வைகாசி மாதம்‌ 7ம்‌ தேதி 
(20.05.1804) அனுராதா நட்சத்திரத்தில்‌ சிம்ம லக்னத்தில்‌ 


| பிரத்யக்ஷ மஹாபரமேச்ஷர்‌ ஸஞீமஹாவரியவாவில்வரரம்‌ 
ஓ விழுப்புர கிகி சுப்ரமண்ய சாஸ்தீரிகள்‌ 


அபயம்‌ வேண்டிவரும்‌ பக்தாளை காக்கும்‌ அபய ஹஸ்தமும்‌ 
தண்டம்‌ ஏந்தீஷம்‌ நல்கிடும்‌ வரத ஹஸ்தமும்‌ 
திக்கெட்டும்‌ தீக்‌ 


